கதர் குப்புசாமி 


அனுபவ மொழிகள் 


தொகுப்பு 
பேராசிரியர் த . பழமலய் எம்.ஏ. , எம்.பில் .. 


அனுபவ மொழிகள் : ( 1282 ) 


அணு வெளியீடு 


திருப்பாதிரிப் புலியூர் 


தொகுப்பு உதவி 


சொக்கலிங்கம் பி.ஏ. , 


கார்த்திகேயன் பி.ஏ. , 

விழுப்புரம் . 


அனுபவ 


மொழிகள் 


ததாகுப்புசாமி 


மூன்றாம் பதிப்பு - திருத்திய பதிப்பு : ஆகஸ்டு 1983 


உரிமை : 


ஆசிரியருடையது . 


விலை 


12.50 


அச்சிட்டோர் : வள்ளல் பாரி அச்சகம் , 
எம் . ஜி . ஆர் . நகர் , சென்னை -600 078 . 


கிடைக்குமிடம் 


சேகர் பதிப்பகம் 
66 , பெரியார் தெரு , எம் . ஜி . ஆர் . நகர் , சென்னை 


78 . 


உள்ளுறை 


அணிந்துரை - கவிஞர் சுரதா 


vi 


வாழ்த்துரை 


viii 


மணிவுரை 


X 


நெஞ்சுரை 


1 


வாழ்வுரை 


3 


நன்றி 


5 


ஓர் அகலமான மனத்தின் 
ஆழமான சிந்தனைகள் 


7 


காதல் 


( 50 ) 


9 


இல்ல றம் 


( 199 ) 


16 


உலகியல் 


( 299 ) 


40 


கவர்ந்தவை 


( 23 ) 


73 


அரசியல் 


( 126 ) 


76 


அறிவியல் 


( 360 ) 


92 


தத்துவம் 


( 225 ) 133 


1282 


vi 


அணிந்துரை 
உவமைக் கவிஞர் சுரதா அவர்கள் 


தொண்டு செய்தல் ஒருவனது கடமை யாகும் . 

தொண்டென்னும் சிறந்தசெயல் தியாக மாகும் . 
தொண்டு செய்வோர் அனைவருமே தொண்ட ராவர் . 

தொண்டர்களுள் ஒருசிலரே தலைவ ராவர் . 
தொண்டு செய்தும் , அத்தொண்டைத் தொடர்ந்து செய்தும் 

தூயவராய் , நல்லவராய் இருப்ப தோடு , 
மண்டுபுகழ்க் குரியவராய் விளங்கும் அந்த 

மாமனிதர் கதர்த்தொண்டர் குப்பு சாமி ! 


திண்ணப்பன் என்றழைக்கப் பட்டு வந்தோன் 

சிவனுக்குக் கண்கொடுத்த காரணத்தால் 
கண்ணப்பன் என்றழைக்கப் பட்டான் என்பர் . 

கடலூர்வாழ் கதர்குப்பு சாமி என்பார் , 
தொண்டுசெய்து வருவதனால் இவரை மக்கள் 

தொண்டர்குப்பு சாமியென் றழைக்கின் றார்கள் . 
அண்ணன்குப்பு சாமியென்றும் , சான்றோர் பல்லோர் 

அறிஞர்குப்பு சாமியென்றும் அழைக்கின் றார்கள் . 


vii 


தன்னலமே இல்லாத குப்பு சாமி 

தமிழர்க்குக் கிடைத்திட்ட நல்ல சாமி ! 
என்தலைவர் ஈரோட்டு ராம சாமி ; 

இவருடைய பெருந்தலைவர் காந்தி சாமி . 
அன்று முதல் இன்றுவரை ஓய்வே யின்றி 

அலைகடல்போல் இயங்கிக்கொண் டிருக்கும் சாமி ! 
தென்பொதிகைத் தென்றலைப்போல் சிறந்த சாமி 

செல்வாக்கும் நல்வாக்கும் உடைய சாமி . 


. 


ஆரணியில் பிறந்தவொரு குப்பு சாமி 

அரியபல நவீனங்கள் எழுதி , இந்தத் 
தாரணியில் புகழ்பெற்றார் . புரசைப் பாக்கம் 

தனில்வாழ்ந்த சாமி -குப்பு சாமி யென்னும் 
பேரறிஞர் தினந்தோறும் அன்ன மிட்டுப் 

பெருமை பெற்றார் . இன்றிந்தக் குப்பு சாமி 
ஊரினுக்கும் உலகினுக்கும் தொண்டு செய்தே 

ஒடியாத புகழ்பெற்று விளங்கு கின்றார் . 


திருவேண்டும் ; தெள்ளியராய் ஆதல் வேண்டும் ; 

சீர்திருத்தம் செய்தபடி இருத்தல் வேண்டும் ; 
ஒருநூறு தமிழர்களுக் கொருவ ரேனும் 

ஓங்குபுகழ் இவரைப்போல் பெறுதல் வேண்டும் . 
அருள் வேண்டும் ; அவ்வுலகம் செல்ல வேண்டும் ; 

அவ்விரண்டும் நான்பெறுதல் வேண்டு மென்று 
கருதாமல் தொண்டு செய்யும் குப்பு சாமி 

காவியத்தில் இடம்பெற்று வாழ்வா ராக ! 


. 


viii 


அனுபவ மொழிகள் 


வாழ்த்துரை 


பேராசிரியர் , முதுபெரும் புலவர் , 
உயர்திரு அ . நடேச முதலியார் 


சர்வோதயக் கதர்த் தொண்டர் நண்பர் உயர்திரு 
குப்புசாமி அவர்களைச் சில நாட்களுக்குமுன் ஒரு நிகழ்ச்சி 
யில் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது . தூய உடை , எளிய 
நடை , இனிய முகம் இவை எனக்கு மகிழ்ச்சியைத் தந்தன . 
சில மணித்துளிகள் உரையாடினேன் . இன்சொல்லும் , 
தெளிவும் , நற்பண்பும் கண்டேன் . ஊடே அவரைப்பற்றிய , 
அவர் எழுதிய இந் நூலைப் பற்றியும் அறிந்தேன் . 
கருத்துரை விரும்பினார் . படித்தபின் 

தருவதாகக் 
கூறினேன் : படித்தேன் ; நன்று . 


கால் நூற்றாண்டுக்கு மேல் சமூகத் தொண்டு செய்தும் , 
பட்டறிந்தும் உள்ள உண்மைகளில் , பல குப்பைகளில் 
கொட்டியுள்ளார் . அவற்றைக் குண்டுமணிகளாக ஏன் , 
வைர மணிகளாகக் கண்டேன் . காண்பது அருமைதான் . 
கண்டால் பெருமையே . 


ஒருவரைப் பற்றியோ அல்லது அவரது கருத்தைப் 
பற்றியோ நாம் அறிய வேண்டியது ஏன் ? என்ற வினா 


ix 


வுக்கு விடை வேண்டும் அல்லவா ? நமக்கு முன்னே அல்லது 
நம்மோடு வாழ்ந்தவர் , வாழ்பவர் எவ்வாறு வாழ்ந்தார் , 
வாழ்கிறார் என்பது பெரிதல்ல ; அவர் சமுதாயத்துக்கு 
எப்படிப் பயன் பட்டார் , எவ்வளவு பயன்பட்டார் . 
பயன்படுகிறார் என்பதே அறிதலின் நோக்கம் . அந்த 
அறிவு நம் வாழ்வை மலரச் செய்யத் துணையாகும் . இந்த 
அளவு கருவிக்கு இந்த நூல் ஒருவாறு துணை செய்யும் 
என்பது தான் என் உளமார்ந்த நம்பிக்கை. 


நண்பர் திரு.குப்புசாமி அவர்கள் மேலும் தொண் 
டாலும் , பண்பாலும் , 

வாழ்வாலும் , பல்லாண்டு 
பயனுடைய வாழ்வில் மலர வேண்டும் என்று எல்லாம் 
வல்ல முழுமுதற் பொருளை மனதார வணங்குகிறேன் . 


* 


மணிவுரை 


பேராசிரியர் , டாக்டர் உயர்திரு. 
T. முத்துகண்ணப்பர் M.A. , Ph.D. , Ex . M.L.C. , 
( தலைவர் , தமிழ்நாடு மீனவர் மையக் குழு ) 


மேல் . 


மனித 


மாணிக்கம் எங்கிருந்தாலும் மாணிக்கம்தான் . அது 
மன்னர் முடியிலிருந்தாலும் ஜொலிக்கும் ; மக்கிய குப்பை 
யிலிருந்தாலும் ஜொலிக்கும் . மாணிக்கத்தை உரிய இடத் 
தில் வைத்துப் பயன்படுத்திக் கொள்ள வில்லையானால் , 
அது மாணிக்கத்தின் பிழையல்ல ; பயன்படுத்தத் தவறி 
விடுவோர் மதியின் பிழை . 

மாணிக்கம் மன்னர் முடியில் இருந்து ஒளி காட்டு 
வதைவிட அது மக்கிய குப்பையில் இருந்து நினைவூட்டிக் 
கொண்டிருப்பது தான் 

விதத்தில் 
சமுதாயத்தின் - ஏன் உலகத்தின் - அனைத்து ஜீவன்களின் 
வாழ்வும் குப்பையில் தானே இருக்கிறது ! உயிர் வாழ்வ 
தற்கு மழையைவிட முக்கியமானது குப்பைதானே ? 

குப்பை என்றால் , வெறுங் கழிவா ? நாம் உண்ணும் 
உணவுக்கு உணவாக இருப்பதே குப்பை அல்லவா ? 
உணவைப் படைக்கிறது குப்பை . அது பயன்படுத்தப் 
பட்டுப் பின்னர்க் குப்பையாகிறது . மீண்டும் குப்பை 
உணவைப் படைக்கிறது . உணவு குப்பையாகிறது . இது 
ஓர் அதிசய வட்டம் . 


xi 


மக்களினத்தில் குப்பையாகக் கருதப்படுவோர் தொழி 
லாளிகள் , உழைப்பாளிகள் , தாழ்த்தப்பட்டவர்களாகவும் 
வீழ்த்தப் பட்டவர்களாகவும் , அடி தளத்தில் 

கிடந்து 
கொண்டு , அறிஞர்களையும் , கலைஞர்களையும் , ஆட்சி 
யாளர்களையும் , மாட்சியாளர்களையும் ஊட்டி வளர்த் 
துக் கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் , மேல் தளப் பெரு 
மக்கள் வாழவும் , காணவும் , களிக்கவும் , எல்லா வசதி 
களையும் படைத்துக் கொடுக்கிறார்கள் , இந்தப் பாமர 
மக்கள் . ஆனால் 

அவர்கள் என்றும் 

குடிசைகளிலும் , 
குப்பைகளிலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் , 
அவர்கள் தாம் சமுதாயத்தின் தலை சிறந்த தியாகிகள் ; 
தன்னலங் கருதாப் பேராளர்கள் ; பிறர்க்கென வாழவே 
முனைந்து நிற்கும் அருளாளர்கள் ! 

எனவே , அந்தக் குப்பை மாணிக்கங்களுக்கு மாணிக்க 
மாய் இயங்குவது பெரும் பேறல்லவா ? அவர்கள் நிலையை , 
தாகத்தை , உண்மைச் சொரூபத்தை உலகுக்கு விளக்கிக் 
கொண்டிருப்பது தான் உயர்ந்த தொண்டு . அவர்கள் 
முன்னேற்றப் பணியில் ஈடுபடுபவர் தாம் 

உயர்ந்த 
தொண்டர் ; ஒப்பற்ற தலைவர் . இது காந்திய நெறி . 

ஆகவே , சகோதரர் குப்புசாமி உண்மையான குப்பை 
மாணிக்கம் ; சரியான குப்பைச்சாமி . பெயர் பொருத்தம் 
சிலருக்குத்தான் சரியாக அமைகிறது . அதில் அதிர்ஷ்டம் 
செய்தவர் சகோதரர் குப்புசாமி . அவர் பெற்றோர் 
உண்மையில் தீர்க்கதரிசிகள் . 


சகோதரர் குப்புசாமியை ஏறத்தாழக் கால் நூற் 
றாண்டாய் எனக்குத் தெரியும் . அவர் என்னையறிந் 
திருப்பதை விட , அவரை நான் அதிகம் அறிவேன் . 

அவர் சட்டப் பெருமன்றத்தில் ( Madras Legislative 
Counci . ) 1964 - ஏப்ரல் மாதத்தில் தேர்ந்தெடுக்கபட் 
டிருக்க வேண்டியவர் . பெருந்தலைவர் காமராஜ் 
என்னிடத்தில் அச் செய்தியை வெளிப்படையாகவே 


xii 


சொன்னார் . ஆனால் சமூகம் அவரைத் துரோகம் செய்து 
விட்டது . 


- 


எங்கள் சமூகம் தகுதி வாய்ந்தவர்கள் தலைவராவதை 
தடை செய்வதையே குறிக்கோளாய்க் கொண்டது . அது 
உரியவரை - உண்மையானவரை வாழவும் வைக்காது , 
வாழவும் விடாது . 

ஏ.வி.கே. வுக்குப் பதவி வருகிறது என்ற செய்தியை 
எப்படியோ அறிந்து கொண்டு தலைவரிடம் போய் 
“ எனக்கு , உனக்கு என்று போட்டா போட்டி போடத் 
தொடங்கி விட்டனர் ; சமூகத்தைக்காட்டியே வாழப்பிறந் 
திருக்கிற சில மாபெருந்தலைவர்கள் ! இது பெருந்தலைவ 
ருக்கு பெரும் தலைவலியாய்விட்டது . வேறு வழி யில்லா 
மல் தென்னார்க்காடு மாவட்டத்தைச்சேர்ந்த இன்னொரு 
வருக்கே , மூன்றாம் முறையாக எம் . எல் . சி . பதவியை 
அளித்துத் தொல்லையை ஒழித்து விட்டார் . 

அது ஏ . வி . கே . வுக்கு இழப்பல்ல . சமூகத்துக்கே மா 
பெரும் இழப்பு . அதன் பலன் இந்தச் சமூகம் , இன்றுவரை 
அரசைத் தட்டிகேட்கத் தகுந்தஆள் இல்லாமல் அநாதை 
யாய் , அவலமடைந்து கிடக்கிறது . ஆனால் சகோதரரைப் 
போன்ற உண்மைத் தொண்டர்கள் - தலைவர்கள் - இன்னும் 
சிலர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் . அவர்கள் 
அதிகாரத்தில் , அரசியல் பதவியில் இல்லாவிடினும் ஜன 
நாயக நாட்டின் பொறுப்பு வாய்ந்த காப்பாளர்கள் , 
உண்மைத் தொண்டர்கள் என்ற முறையில் இந்தச் சமூ 
கத்தை வீழ விடமாட்டார்கள் . 


சகோதரர் திரு . குப்புசாமியின் தொண்டும் பெயரும் 
நனி பெருகி ஓங்குக ! அவரும் அவர்தம் குடும்பமும் நலம் 
பல பெற்றுப் பாடலீசுவரப் பெருமானின் திருவருளால் 
பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகிறேன் . 


* 


1 


நெஞ்சுரை 


தவத்திரு குன்றக்குடி அடிகளார் 


இனிய அன்பர் , சர்வோதயத் தொண்டர் திரு ஏ.வி. 
குப்புசாமி அவர்களைப் பற்றியும் , அவர் நாட்டுக்குத் தந்த 
நன்மணிகள் அடங்கியதுமான நூலைப் படிப்பதற்குரிய 
வாய்ப்புக் கிடைத்தது . 


வாழ்க்கை , எளிமையான தன்று . அஃது ஒரு நுட்ப 
மான கலை . வாழ்க்கையைச் சுவையுடைய தாக்கச் சதுரப் 
பாடு தேவை . அரசியலிலிருந்து ஆன்மீகத்துறை வரை 
பல ஆண்டுகள் வாழ்ந்த குப்புசாமி அவர்கள் தந்துள்ள 
நன்மணிகளுக்கு இருக்கின்ற ஒரே சிறப்பு , அவை குப்புசாமி 
அவர்களின் வாழ்வியல் அனுபவங்களின் படிப்பினைகளாக 
அமைந்திருப்பதேயாம் . அவர் ஆழ்ந்து அகன்ற மனத்தின் 
அனுபவ விளைவுகளைச் சுவைபடத் தந்துள்ளார் . 


தத்துவ இயலில் அவர் சிந்தனையை அகம் திருத்தும் 
கண்ணாடியெனக் கூறியுள்ளார் . ஆம் ! 

நேற்றைய 
செயலை இன்று சிந்திப்பது தானே சிந்தனை ! ஆனால் 
‘ பாழாய்ப்போன இந்தச் சிந்தனை , உழுதசால் வழிச்செல் 
லும் எருதைப்போல் செல்லும்வழியே செல்கிறது . அதனால் 
சிந்தனை 

அகத்தைத் திருத்தும் என்ற தத்துவம் பலர் 
வாழ்க்கையில் உண்மையாக இல்லை . ஆனால் தத்துவம் 
உண்மையானது . ஏன் , சிந்தனை செல்லுழிச் செல்கிறது ? 


2 


அதற்குக் காரணம் சமுதாயம் என்ற பயனற்ற கதைத் 
திரட்சி ! அஃது ஒரு போலிச் சவுக்கு ; புதியன சிந்திப்ப 
வனை அது விரட்டுகிறது ! அவன் சிரமப்பட வேண்டியதி 
ருக்கிறது ! இதனை நமது குப்புசாமி சிந்தனை செய்பவன் 
எப்பொழுதும் சிரமப்படுவான் என்றும் கூறியுள்ளார் . 
அருமையான வாழ்வியல் உண்மை . 
அரசியலில் அருமையான சுவைக்கத்தக்க 

கண்டு 
பிடிப்புகளைக் கூறியுள்ளார் . “ பணக்காரன் செய்தால் 
சமர்த்து ! ஏழை செய்தால் திருட்டு ” - இது நூற்றுக்கு 
நூறு உண்மை ! உணர்வை விடத் தன்னலம் செழித்து 
வளர்ந்திருப்பதை ஓரிடத்தில் குறிப்பிடுகிறார் . தன்னலத் 
தோடு மோதுபவர்களை யாரும் விட்டுவிடுவதில்லை . 

ஆனால் , பொது நலத்தோடு மோதுபவர்களை விட்டு 
விடுகிறார்கள் . ஏன் , அது தான் நிர்வாணமான தன்னலம் ! 

மேலும் உலகியல் தலைப்பில் மிக அருமையாகப் பல் 
வேறு செய்திகளைக் கூறியுள்ளார் . “ சாதியின் சமாதியின் 
மேல் தான் சமுதாயத்தின் வாழ்வு மிளிர முடியும் ” என்று 
கூறியுள்ளார் . 

நூறு ஆண்டு காலத்துத் தமிழ்ச் 
சிந்தனையை அழுத்தமாகக் கூறியுள்ளார் . ஆனால் நடப் 
பது என்ன ? அரசியல் இயக்கங்களும் மேட்டுக்குடி மதத் 
தலைவர்களும் சாதிகளைக் காப்பாற்றியே தீர்வதென்று 
நாளும் காரியங்களைச் செய்து கொண்டிருக்கிறார்கள் . 
தொண்டர் குப்புசாமியைப் போன்றவர்கள் சாதிகளை 
ஒழிக்கும் பணியில் மேலும் தீவிரம் காட்டுவது பயனைத் 


தரும் . 


இப்படியாக , சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக் 
கும் அருமையான தொண்டர் குப்புசாமி அவர்களின் அனு 
பவங்கள் , வாழும் ஆர்வமுடையவர்கள் அனைவர்க்கும் 
பயன்படும் . தொண்டர் குப்புசாமி வாழ்க ! அவர் தம் 
படிப்பினைகள் வளர்க . 


3 


வாழ்வுரை 


யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி 


இதில் 


" உலகமோ 

ஒரு பெரிய பழைய பள்ளி . 
ஒவ்வொருவருக்கும் தினம் புதிய பாடம் . பல கலைகள் 
கற்றோர்க்கும் பாமரர்க்கும் பகிர்ந்து தரும் இன்பம் 
துன்பம் எனும் பரிசு . 


எவரெனினும் பிறக்கும்போது ஒன்றும் அறியாத 
குழந்தை . வளர வளரப் பல தரப்பட்ட குறை நலன்கள் 
உண்டாகின்றன . உலகில் இரண்டு பேர் ஒரே மாதிரியாக 
இருப்பதில்லை . ஏன் ? ஒருவரே அவ்வப்போது சில வகை 
யில் மாற்றம் பெற்றுக் 

பெற்றுக் கொண்டே வருகின்றனர் . 
கருவமைப்பு , உறவுவகை, காலம் , 

நாடு , 
தாழில் , ஆட்சிக் கொள்கை , கலையுணர்வு , முயற்சி , 
பருவம் , நண்பர்கள் , சந்தர்ப்பம் , ஆராய்ச்சி , பழக்க 
வழக்கம் , ஒழுக்கம் என்ற பதினாறு காரணங்களால் 
ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒருதனித் தன்மை ஏற்படுகிறது . 


கல்வி , 


இந்தத் தனித் தன்மைகளைக் கொண்டு மனிதரை 
மூன்று வகையாகப் பிரிக்கலாம் . வாழ்க்கையில் இன்ப 
துன்பச் சூழலிலே சிக்கித் தவித்துக்கொண்டு கரையேற வழி 
தெரியாமலும் கரையேற வேண்டும் என்ற ஆர்வம்கூடக் 
கொள்ளாமலும் இருப்போர் , இன்ப துன்பச் சூழல்களில் 


4 


சிக்கினாலும் அவ்வப்போது அறிவின் கூர்மையால் , விடா 
முயற்சியால் தன்னை விடுவித்துக் கொண்டு வாழ்வை 
நுகர்வோர் , தனக்கு ஏற்பட்ட துன்பமாயினும் பிறர் 
துன்பமாயினும் கண்டபோது அத் துன்பம் 

உலகில் 
மக்களிடம் பரவாமலும் அப்படி பரவினால் அவரவர்கள் 
எவ்வாறு தாமே சமாளித்துக் கொண்டு வெளியேறுவது 
என்ற அறிவையும் செயல் முறையையும் அறிவித்துத் 
தொண்டற்றுவோர் என மூவகையாகும் . 


மூன்றாவது தரத்தவர்கள் தாம் என்றும் உலகமக்கள் 
உள்ளங்களில் நிலைத்திருப்போர் , வாழும் மக்களுக்கு வழி 
காட்டும் ஒளி விளக்குகளாவர் . திரு . A V. குப்புசாமி 
என்பவர் மூன்றாவது தலைப்பில் வைத்துக் கணிக்கக் 
கூடியவர் . ஒருவர் தாம் வாழக்கையில் நடந்து பிறர்க்கு 
வழி காட்டுவது சிறப்பு . அவர் புகழ் உலக விரிவாகப் பரவு 
வதோ , ஊரோடு நிற்பதோ சந்தர்ப்பத் துணையாகும் . 


எனக்குத் திரு . குப்புசாமி அவர்களைச் சென்ற ஆறு 
வருடங்களாகத்தான் தெரியும் . அவர் எண்ணியபின் 
காரியமாற்றுபவர் . பிறர் என்ன நினைப்பார்கள் என்று 
உணர்ந்து செயல் புரிபவர் . 


எளிமை , அறிவின் கூர்மை , அடக்கம் , நேர்மை , கடமை , 
பிறர் நலம் , பிறர் உள்ளம் மதித்துச் செயலாற்றும் பண்பு 
இவற்றில் சிறந்த திரு . A. V. குப்புசாமியவர்கள் உடல் 
நலம் , நீளாயுள் , நிறை செல்வம் , உயர் புகழ் , மெய்ஞானம் 
இவற்றில் ஓங்கி அமைதியோடும் , வெற்றியோடும் மகிழ்ச் 
சியோடும் வாழ வேண்டும் என இறைவனை நினைத்து 
வாழ்த்துகிறேன் . 


* 


5 


நன்றி 


நான் 


கொண்ட 


சிந்திப்பதையே தொழிலாகக் 
சிந்தனையாளன் அல்லேன் . 


ஆனால் , நான் ஒன்றைப் பார்க்க நேரும் போது 
கூர்ந்து பார்க்கிறேன் ; ஒன்றை எண்ண நேரும்போது ஆழ 
மாக எண்ணுகிறேன் . 


சுருக்கமாகச் சொன்னால் , நான் பார்ப்பவைகளை 
வெறுமனே பார்ப்பதோடு விட்டு விடாமல் அவைகளைப் 
பற்றி எண்ணியும் பார்க்கிறேன் . 


நான் கண்டவை எல்லாமும் மெய்யாகவே இருக்க 
வேண்டும் என்பது இல்லை . 


ஆனால் , நான் எப்போதும் உண்மையை அறியவே 
முயன்று வருகிறேன் . 


எல்லாரும் என்னைப் போல் ஒவ்வொன்றையும் 
கவனிக்கவும் - கூர்ந்து கவனிக்கவும் - அறியவும் ஆராய்ந் 
தறியவும் - வேண்டும் என்று விரும்புகிறேன் . 


6 


என்பதனாலேயே , ஒரு மாதிரியாக - ஒரு தூண்டு 
கோலாக 

இந் நூலை உங்கள் முன் கொண்டு வருகிறேன் . 


- 


தொடர்ந்து நான் சிந்தித்து வருவதால் இவ்வரிசை 
யில் எனது 

தொடர்ந்து வெளி வருவது 
உங்களைப் போன்ற படிப்பாளிகளின் ஆர்வத்திலேயே 
இருக்கிறது . 


நூல்கள் 


இந் நூலை வெளியிடுவதில் எனக்குப் பல வழிகளிலும் 
அன்போடு தவிய பண்பாளர் எல்லார்க்கும் நான் எனது 
நன்றியறிதலைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 


Phone 601 
43 , தேரடித்தெரு , 
திருப்பாதிரிப்புலியூர் . 


அ . வை . குப்புசாமி 
( A. V. KUPPUSAMI ) 


1 


ஓர் அகலமான மனத்தின் 
ஆழமான சிந்தனைகள் 


காந்தத்திற்கு மட்டுந்தானா ஈர்க்கும் ஆற்றல் இருக் 
கிறது ? காந்தத்தைப் போலவே கறுப்பா னவர் ; காந்தத் 
தைப் போலவே கவர்ந்தும் விடுபவர் . 

வெள்ளைக் கதருடையில் பிள்ளையைப் போலச் 
சிரிக்கும் 

இவருடைய முகம் ஏன் , தோற்றமே - 
யாருடைய நெஞ்சையும் முதல் சந்திப்பிலேயே கொள்ளை 
கொண்டு விடக்கூடியது . 

நான் இவரைத் திருப்பாதிரிப்புலியூர் தேரடித் தெரு 
கதர்க் கடையில் தான் பார்த்தேன் . 


ஆனால் , இடையில் 

பிரிந்திருந்தவரை மீண்டும் 
கண்டது போல் 

நெருக்கத்தை 
உண்டாக்கி விட்டார் . 


இவர் 


என்னுள் 


அறிமுகமான புதுமுகம் என்னிடத்தில் இவர் பேசிக் 
கொண்டிருந்தார் ; நான் வாயைப் பார்த்துக் கொண்டிருந் 
தேன் . 
“ எத்தொழிலைச் செய்தாலும் ஏதவத்தைப் பட்டா 

முத்தர் மனமிருக்கும் மோனத்தில் - என்பது 
எத்துணை உண்மையானது ! 


லும் 


8 ) 


மறுநாளும் சென்று பார்க்க வேண்டும்போல் இருந்தது . 
அவர் ; 

நினைத்திருக்கிறார் ; நான் சென்று நின்றேன் . 
மூன்று குறிப்பேடுகளைப் பெற்று வந்து படித்தபோது 
நான் மேலும் இந்த அறிஞரின் அகலமான மனத்தின் 
ஆழமான சிந்தனைகளை உணர்ந்தேன் . 


காவல் துறையிலிருந்த அ . வைத்தியலிங்கனார் அவர் 
கட்கு 

நாகரத்தினம் அம்மையார் பெற்றெடுத்த 
திரு -அ . வை . குப்புசாமி அவர்கள் உயர் நிலைப் பள்ளி 
இறுதி வகுப்புவரைப் படித்தவர் . 


இடைப்பட்ட ஆண்டுகளில் பார்த்தவையும் பட்டவை 
யும் எத்தனை எத்தனையோ ! 


காங்கிரஸ் கட்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு 
சர்வோதயக் கதர்த் துறையில் பணியாற்றிவரும் இவரின் 
சிந்தனை மழைத்துளிகள் சிலவே , இங்கே தலைப்புகளில் 
ஆறாகப் பெருகி வருகின்றன . 


தலைப்புகளில் இந்த முத்து மொழிகளைத் தொகுத்த 
போது உலகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி 
கள் எத்தனை இருக்கின்றன என்று வியந்தேன் ! 


ஒவ்வொரு பொருளிலும் , ஒவ்வோர் உண்மை ஒளிந்து 
கொண்டிருக்கிறது . 

ஆமாம் , உங்கள் கண்வண்டுகளுக்கு முன்னே கைத் 
தலத்தில் மலர்ந்திருக்கும் இஃது ஒரு சுவையான கருத்து 
மலர்க் களஞ்சியம்தான் . 


சுவையுங்கள் ; நான்கு பேருக்குச் சொல்லுங்கள் . 


18 , மேட்டுத்தெரு , 
விருத்தாசலம் 


த . பழமலய் 


9 


காதல் 


1 மனிதப் பிறவியில் உள்ள காமம் இயற்கை. இருந் 
தாலும் அதில் அளவுக்கு மேல் மூழ்காதே . 


2 காமம் இருபாலருக்கும் பொது . இருப்பினும் பெண் 
ணுக்குச் சற்று அதிகம் . அவள் ஆணைக் காட்டிலும் அதை 
அடக்கிக் 

கொள்வாள் . ஆணைக் காட்டிலும் அதை 
அம்பலப் படுத்தியும் கொள்வாள் . 


3 கண்டதும் ( வெறும் தோற்றத்தில் ) மயங்குவது 
காதல் . நின்று காரியத்தில் நினைத்து நிதானமாய்ச் செய் 
வது கல்யாணம் . 


4 ஆண்மகன் சாந்தமாகத் திரும்பிக்கொண்டு , பெண் 
களைப் பார்க்காமல் வேண்டாமென்று - இருந்தாலும் 
இன்று பெண்கள் பார்க்காமல் போவதில்லை . 


5 கலியாணம் ஆகவேண்டிய பிள்ளையும் பெண்ணும் 
சேர்ந்து இருத்தல் சரியல்ல . காதல் வளரினும் வளரும் . 
அதற்கு மாறாக இருப்பினும் இருக்கும் . 
வைப்பதே நலம் . 


பிரித்து 


6 சிறுபெண்கள் ருது ஆகிற பக்குவத்திலுள்ள பெண் 
களுடன் பழகுவதினும் பையன்களிடம் பழகலாம் . 


10 


7 பெண்கள் , காம உணர்ச்சியில் , பையன்கள் செய்து 
கொள்ளும் கெட்ட காரியங்களை விட மிகுதியாகச் 
செய்து கொள்கின்றனர் . பல சமயம் பார்த்த 
உண்மை . 


8 இரண்டு வயது வந்த பையன் சேர்க்கையிலும் 
வயதுவந்த பெண்களின் சேர்க்கை , பெண்களை அவ்வளவு 
ஆழ்ந்து கெடுத்து விடும் . 


9 பெண் , குறிப்பால் தன் காதலை உணர்த்துவாளே 
அல்லாமல் , செயலால் அல்ல . ஆனால் , செயலால் ஆண் 
மகன் உணர்த்துவதையே அவள் விரும்புகிறாள் . 


10 வாய்பேசாது 

பரிசம் | உண்டாயின் 

அவள் 
தன்னையே மறந்து அதில் ஆழ்ந்து தவிப்பாள் . என்னே 
காதல் ! 


11 குவிந்த ஸ்தனங்கள் மிக்கக் காமத்தைக் கிளரும் 
தன்மையன . அதுவும் ஒடிந்து விடும் கொடி போலிருப்ப 
வளுக்கு . 


12 உதடுகளைச் சுழித்துக் கொண்டு சிரிப்பது , பேசு 
வது , குறுகிய வட்ட வாயுடைய பெண் உள்ளம் , காமக் 
கனல் . 


மாக 


13 பெண்கள் முன்னிலையில் ஆடவர்களை நிர்வாண 

நிற்க வைத்து காதலர்களைத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்ளுங்கள் என்றால் 98 விழுக்காடு ஆண் குறியைப் 
பார்த்துப் பொருக்குவார்கள் . அதே போல் ஆடவர்களை 
தேர்ந்தெடுத்துக் கொள்ளச் சொன்னால் 98 அழகிகளைத் 
தான் விரும்புவார்கள் . காரணம் , பெண் மகளுக்குக் காமம் 
அதிகம் . ஆண் மகனுக்குக் காதல் அதிகம் . 

14 ஆண்கள் மல ஜலம் கழிக்குமிடத்திலேயே பெண் 
கள் மலஜல கழிக்குமிடம் அமைக்கப்படுகிறது . இயற்கை 


11 


யிலும் அமைந்திருக்கிறது . தோட்டம் , குளம் - இயற்கை . 
கக்கூஸ் - செயற்கை காரணம் , ஒன்றை ஒன்று ஈர்க்கும் . 
எதிர் திக்குகள் சேர்வது போன்றது . 


15 பெண்ணையும் , ஆணையும் பார்வையில் பிரித்துக் 
காட்டுவது கொங்கை . ஆகையால் கொங்கையில்லையேல் 
மங்கை 

ஆகாள் ; கண்கள் கொங்கையைக் காணும் . 
கைகள் அதை நாடும் . மார்பு அதைத் தேடும் . இதனால் 
உடலே ஆடும் ! ஆடும் மங்கையர் கொங்கை மனிதனை 
ஆட்டும் ! 


16 பூ ஆகர்ஷ்ண சக்தியை யாவும் எதிர்க்கத்தான் 
நினைக்கின்றன . இது கடைசி வரை முடிவதில்லை . இது 
காதலுக்கும் பொருந்தும் . எதிர்க்க நினைப்பதும் 
இயற்கை ; ஈர்க்கப் படுவதும் இயற்கை. 


17 உண்மைக் காதலில் ஆண்கள் சாகும்வரை , தான் 
காதலித்தவளை மறப்பதில்லை . 


18 பெண்மை , சுலபமாய் அன்பைப் பெறும் ; அதை 
விடச் சுலபமாய் அதை இழந்தும் கொள்ளும் , 


19 ஆண் மகன் கண்டு காதல் கொள்ளும் ஆண் மகனே 
அழகன் . பெண் மகள் கண்டு காதல் கொள்ளும் பெண் 
மகள் இல்லை . பொறாமை மிகும் . 


20 பிள்ளையை வைத்துக் கொண்டு வாலிபனைப் 
பார்த்துப் பார்த்துப் பிள்ளையிடம் கொஞ்சுவதும் பேசு 
வதும் விளையாடுவதும் அவள் வாலிபனைக் காதலிக்கும் 


குறி . 


ஆண்மகன் 

பார்த்திருக்கையில் அவள் அவனை 
அடிக்கடி பார்ப்பதும் காதலின் அடையாளம் . 


12 


அதிக தூரம் சென்று கொண்டிருக்கையில் கூடப் 
பல தடவை திரும்பிப் பார்ப்பதும் காதல் நோக்கே . 


காரணமின்றிப் பேச்சுப் பேசுகையில் ஆண்மகன் 
காதில் விழத் தன் ஊர் பேர் விலாசம் சொல்வாள் . 
மறைமுகமாய்க் காதலனை வரச்சொல்லும் வழி . 


உலகில் 


உண்டாக்கியுள்ள மாயை 


21 பிரம்மம் 
பெண்மையே . 


22 அனேகப் பெண்களை உணர்ச்சி எழச்செய்யும் பேச் 
சாலும் நடிப்பாலும் ஏமாற்றி விடலாம் . 


. 


23 காதலைப் புரிந்து கொள்ளப் பாஷைகளைப் 
புரிந்து கொள்ளத் தேவையில்லை . கவலை , கோபம் , 
இன்பம் , துன்பம் , வெட்கம் இவை யாவற்றிற்கும் எல்லா 
மனித இனத்திலும் ஒரே செயல் தான் . பாஷை தெரிந்து 
கொள்ள வேண்டியதில்லை . 


அனேகமாக ஆண்கள் தான் பெண்களிடம் முதலில் 
காதலை வெளிப்படுத்த வேண்டும் . இதில் சில சமயம் 
இடர்களும் நேரிடும் . பெண்கள் முதலில் வெளிப்படுத்து 
வது அரிது . 

25 தன் மனத்திற்குப் பிடித்த ஆடவனிடம் எவ்வளவு 
காவலுக்கிடையே இருந்தாலும் ஒரு பெண் தன் விருப்பத் 
தைப் பார்வையால் , சிரிப்பால் , உணர்த்தி விடுவாள் . 
இச் செய்கைகளை இரு உள்ளங்கள் தான் உணரும் . 

26 வாலிபன் குமரியை அனுபவித்த பின் கிழவியை 
நாடமாட்டான் ! ஆனால் குமரிப் பெண் 

வயதானவனை 
நாடுவாள் . 


27 வாலிபம் , இளமை , அழகு யாவும் நிலையற்றவை . 
அதனால் தான் மனிதன் அதை வேகமாக அனுபவித்து விட 
எண்ணுகிறான் . 


13 


28 அழகாக இல்லாதவர்கள் பிறரை [ மாற்று 
ஜாதியை அல்லது பாலை ) அதிகம் பார்த்து அவர்களின் 
வெறுப்பைத் தேடிக் கொள்ளக் கூடாது . 

அழகாக உள்ளவர்கள் பார்த்தால் , அன்பைப் 
பெறாவிட்டாலும் , அதிகக் கசப்பு ஏற்படாது . 

29 ஆண் , காமத்தைக் கவுரவுத்திற்காக அடக்கிக் 
கொள்வான் . பெண் காமத்தை அடக்கியும் கொள்வாள் , 
அதை அம்பலப் படுத்தியும் கொள்வாள் . 

30 இரு பாலருக்கும் காம எண்ணத்துடன் பரிசம் பட் 
டால் காம காந்த சக்தி உண்டாகிறது , விந்து கூட வெளி 
யாகி விடுகிறது . என்ன சக்தி ! கால் பாதத்தில் விரல் 
களில் இந்த உணர்ச்சி சற்று அதிகம் போலும் ! 
31 உண்மை 

அன்பின் வலிமை 

சக்தி 
வாய்ந்தது . 


மிகவும் 


32 ஆண் , 

பெண் பார்த்து 

ஆசைப்படுகின்றனர் . 
இச்சை பூர்த்தி செய்ய முடியாத கட்டுப்பாடு . மனித 
இனத்திற்கே சுதந்திரமில்லை , ஏனைய உயிர்கட்குச் 
சுதந்திரம் உண்டு . 


33 ஒரு பெண் , தன் கால் பெரு விரலால் நிலம் வருடித் 
தன் கைவிரலால் தலை நெருடினால் தன்னைப் பாதம் 
முதல் சிரம் வரை எதிரில் உள்ளவனுக்கு ஒப்படைப்ப 
தாகவே கொள்ளலாம் . 


34 அழகிய பெண் முகத்தை ரசித்துக் கொண்டிருப் 
கையில் அவளின் தலைமுடி ஒன்று அவள் முகத்தை மறைக் 
பதைக் கூடச் சகிக்க முடியவில்லை , ரசிகனுக்கு ! 


35 பெண்களின் கைப் பெருவிரல் அமைப்புக்கேற்ப 
அல்குல் நீள அகல அமைப்பு ; ஆண்கள் கால் பெருவிரலுக்கு 
ஏற்ப ஆண்குறி நீள , பருமன் அமைப்பு . 


14 


36 ஆண்களின் எண்ணங்களை விடப் பெண்களின் 
எண்ணங்கள் அதிகம் . அவர்கள் அணியும் வண்ணங்கள் 
நிறைந்த சேலைகளில் தெரிகிறது , இது . 


37 ஒரு பெண் ஒருவனை மோகித்தால் அவன் முன் 
அவளால் நிமிர்ந்து நிற்க இயலாது . எதையாவது பற்று 
வாள் ; துவளுவாள் . இவன் தாங்க வேண்டும் ! 

38 மெல்லியவளே போகத்திற்கு உகந்த முதல் தரம் . 
கட்டான 

பெண்கள் இரண்டாந்தரம் . 
தடித்த பெண்கள் 

தகுதியே 

அற்றவர்கள் , புரிந்த 
ஆடவர்கட்கு . 


சமனான 


39 ஒருவன் ஒருத்தியைக் காமுறுகிறான் . என்ன ஆகும் ? 
குழப்பம் ! 


40 காதல் இருட்டு ; கல்யாணம் வெளிச்சம் . ஆண்கள் 
வெகுளியாயின் சொத்து பறிபோகும் . பெண்கள் வெகுளி 
யாயின் கற்பு பறிபோகும் , 


காம 


வயப்பட்டவனுக்குத் தனிமையில் 


யாரும் 


அழகு தான் . 


41 ஆண் ஒருத்தியோடு வந்து விடுவான் ! பெண் ஒருவ 
னோடு ஓடி விடுவாள் ! 


42 கிழவனுக்குக் குமரியும் கிழவிக்குக் குமரனும் , 
இதிலும் 

இன்பம் ! குறிப்பாகக் கிழவன் 
சிழவிக்குத்தான் ! 


43 பெண்களின் உண்மை அழகைக் காணத் தகுந்த 
நேரங்கள் ; குளித்து முழகிய பிறகு , அதிகாலை துயில் 
எழுந்த உடன் , சாவு வீட்டின் துக்க சமயம் . 

44 சில மங்கையரின் கொங்கைகள் நடக்கும் போது 
அதிர்வது ஆண்களைக் காம அதிர்வில் ஆழ்த்தும் ! 


15 


45 எல்லாப் பெண்களும் தங்களது கொங்கையைப் 
பார்த்துக் கொள்வார்கள் , மகிழ்ந்தும் கொள்வார்கள் . 


பெண்கட்கு முலை அழகு இல்லையேல் , முக அழகு 
தேவை . 


46 காம விகாரம் என்பது சரியானதே . விகாரமானது 
காமம் ; காமம் விகாரமானது . 


47 கொங்கை முன்னே ! மங்கை பின்னே ! மங்கை முன் 
கொங்கை செல்கிறது ! 


48 கைம் பெண் காதல் ஒரு ஐம்பொன் . இளம் பெண் 
ணைக் காதலிப்பது ஒரு செம் பொன் . 


49 நினைத்தால் காதல் எரிகிறது ! 


அணைத்தால் காதல் அணைகிறது ! 
50 அசிங்கமாக இருக்கும் பெண்கள் அழ்கிய ஆண்களை 
யும் , விகாரமாக இருக்கும் ஆண்கள் அழகியபெண்களையும் 
பார்த்து ஆசைப்படுவது தவறில்லை . அவர்களின் உள்ளங் 
கள் அழகானதே . ஒன்றே போல் உள்ளதே . நோக்குவது 
உயிர்தானே ! ஆசைப்படுவதும் உயிர் தானே ! 


* 


16 


இல்லறம் 


கல்யாணம் மனிதனை மாய்க்கும் மருந்து ; ஆனால் 
அது இல்லையேல் பலம் இல்லை . வாழ்க்கை இல்லை . 


2 கலியாண நாள் , இன்பம் அனுபவிக்கும் நாள் 
துன்பம் தொடரும் நாள் . வாழ்க்கையில் கலியாணம் 
மனிதனை மாய்க்கும் சடங்கு . 


3 என் தாய்க்கும் தாரத்திற்கும் பித்தவாத சுரம் 
கண்டு தடுமாறும் நிலை பல தடவை அடைந்தனர் . 
பதறினேன் இல்லை . இருப்பினும் சேய்களை நினைத்தேன் . 
தாயற்றவை ஆகும் எனக் கலங்கினேன் . சேயைப் பாது 
காக்க விரும்புவன் கட்டாயம் , கண்டிப்பாய் 
கலியாணம் செய்து கொள்ளக் கூடாது . 


அது 


பிள்ளை சில சமயம் மிகச் சள்ளையாய் இருக்கும் ; 

இல்லையேல் உன்னை உணர்த்த உனக்குப் பின் 
ஆளில்லை . ஒவ்வொரு சாமான்ய மனிதனும் தன் ஆயுள் 
மாறிய பின் தன் பெயர் இருக்க வேண்டும் என்று நினைக் 
கிறான் . அதிக நன்மை செய்து நற்பெயரில்லாவிடினும் 
பிள்ளையினால் சில காலம் பெயர் இருக்கும் . எனவே 
பிள்ளைப்பேறு அவசியம் . 


மிக்க வீரியமாய் 


5 மன ஒருமைக்குப்பின் போகம் 
இருக்கும் . 


17 


6 லீலைப்படி பெண் மேலிருந்து போகிப்பது பெண் 
ணிற்கு அதிக இச்சையைப் பூர்த்தி செய்யும் . ஆனால் 
ஆண் மகனுக்கு நரம்பு மண்டலங்கள் கெடாமல் ஜாக்கிர 
தையாக இருக்க வேண்டும் . ஆணுக்கு எப்படியும் அது 
தீங்கே . 


7 காமமோ கண்ணற்றது . காமத்தை அனுபவிக்க 
மிக்க அமைதி வேண்டும் . 

வேண்டும் . இல்லையேல் , காமம் சாம் 
மாகும் . 


8 உலகில் மாமியை மெச்சும் மருமகள் இல்லை . 
மருமகளை நல்லவளென்னும் மாமியும் இல்லை . இப் 
பழமொழி , மிக உணர்ந்து சொன்னது . 


9 பிள்ளைகளிடம் அன்பு காட்டு , உள்ளன்பு காட்டு , 
கடிந்து கண்டி வெளிக்கு . காரணம் , அன்பால் வருங் 
காலத்தை நீ வருந்திக் கழிக்க நேரிடும் . 


- 


10 கலியாணம் செய்த 

குடும்பங்களில் 

சண்டை 
சாந்தி கலியாணமான காலையில் வீட்டுப் பெண் சாணி 
போடத் தாமதமாவதிலிருந்து இதை ஆண்மகன் காப் 
பாற்ற வேண்டும் . ஆனால் , புது மணமக்களுக்கு இது 
இயலாது . இது தான் இயற்கை . 


லீலைப்படி அனுபவிப்பதில் பெண்கட்குத்தான் 
அதிக இன்பம் . நமக்கும்தான் . நாம் உணர்வதில்லை . 
ஆதலின் பெண்மைக்கே ரசிக்கும் தன்மை அதிகம் . நம்மி 
லும் இவ்விடயத்தில் . 


12 முலைக்காம்புகள் இரு உள்ளங்கையில் படும்படி 
பிடிப்பதே இன்பம் . அவை இரண்டு நுனிகளும் ஆண்களின் 
இரு முலைக்கண் நுனியுடன் சேரும்பொழுது ஒரு மின்சார 
அல்லது காந்த இன்பம் தோன்றும் . 


18 


13 யோனியைக் கவ்வுவதில் இரு பாலருக்கும் ஒரு தனி 
இன்பம் தோன்றும் . அதிலும் பெண்ணுக்கு இது பெரு 
மிதம் . 


14 இந்தப் போகம் கரு , இல்லை , என்பதை இரு 
வரும் உணருவதே போகம் . 


சொல்போல் 


15 முத்தம் என்றாலே ஒரு முத்துச் 
விளங்குவது . 


முத்தம் எல்லோருக்கும் எல்லாராலும் எல்லாவிடங் 
களிலும் எல்லாப் பொழுதிலும் வழங்கப்படுவது இல்லை . 


முத்தம் கொடுத்து விட்டால் வாய் பேசாது . இது 
முதிர்ந்த அன்பு . 

இந்த முத்தங்களில் நாவோடு நாவை மாறி மாறி 
ரசித்து எச்சிலை ( தேனை ) ருசித்து அனுபவித்து முத்தமிடு 
வது சிறந்த நன்முத்து என் கின்றேன் . 


16 பெண் குறியில் ஒரு இடத்தில் ஆண் குறிபடும் 
பொழுது நம்மை அறியாமல் இன்பம் அடைகிறோம் . 
அதைத்தான் பெண் அறிந்து இன்பம் அடைகிறாள் . 


17 பெண் சிரித்தால் போச்சு என்கின்றனர் . உண்மை 
பகிரங்கமாகச் சிரித்தால் அல்ல . ஒரு ஆண்மகனிடம் பதி 
லுக்குப் பதில் அல்லது அவனைச் சிரிக்க வைக்கச் சிரிப்பது . 
சொல்கிறபடி கேட்டலினும் செய்கிறபடி செய்தால் தானே 
மிகப் பக்குவவழி . இதில் ஆண்மகன் சுற்றுப்புறச் சூழ்நிலை 
யைப் பார்த்து நடந்து செயலில் இறங்க வேண்டும் . 
இல்லையேல் அவள் சிரிப்பு உனக்கு எரிப்பாய் முடியும் . 


18 உணர் பின் 
பின் யோகி . 


புணர் ; மோகி பின் போகி ; 


போகி 


191 


19 புறக்காதல் லீலையிலும் அகக் காதல் லீலை மிகக் 
கொடிது . இரண்டும் கலந்த கலவியே உண்மைக் காதல் . 


20 மனிதன் ஒருவன் தான் தன் பிள்ளைகள் தனக்குக் 
கைமாறாகச் சோறு போட்டுக் காப்பாற்ற வேண்டுமென 
நினைக்கிறான் . மற்ற எல்லா இயற்கை உயிர்களும் தன் 
பிள்ளைகளைக் கைமாறின்றிக் கடமை என்றே வளர்க் 


கின் றன. 


தேவை , 


21 பருமனான பெண் பலருக்கு நீளம் 
காரணம் , சதை கனம் அதிகம் . 


22 ஏழை மகனுக்கும் தந்தைக்கும் , மனைவிக்கும் , 
புருஷனுக்கும் இயற்கை ஜீவன்களைப் போல் சுதந்திரம் , 
சமத்துவம் உண்டு . பணக்கார குடும்பத்தில் இரண்டும் 
இல்லை . 


23 மோகத்துடன் , வேகமின்றிப் போகிக்க வேண்டும் . 
கர்ப்ப சமயம் நிதானமாய் இருப்பின் இன்பம் அதிகம் . 


இன்பம் . 


24 பெண்டாட்டி துன்பம் . வைப்பாட்டி 
இப்படித் தோன்றும் ! 


25 நாம் சாகும் வரை நமக்கு ஆண் , பெண் 
குழந்தை பிறந்து , அவை வாழ்ந்து இருந்தால் போதும் . 


மர்ம ஸ்தனங்களில் 


கை . 


26 சிறு குழந்தைகளின் 
ஸ்பரிசம் செய்தல் கூடாது . 


47. பணம் எவ்வளவு இருப்பினும் போதும் என நினை 
யான் . பிள்ளைகள் அதிகமாயின் போதுமென்பான் . 


28 பெண்களை ஆண்கள் பல விஷயங்களில் கேட்டுச் 
செய்கின்றனர் . ஆனால் , போகத்தில் அப்படி . செய்வ 


20 


தில்லை . ஆண்கள் இதில் தான் அவசியம் கேட்டுச் செய்ய 
வேண்டும் . 


29 சில நாகரிக வீடுகளின் அமைப்பு 

வீடுகளின் அமைப்பு சீர்திருத்திய 
சிறைபோன்றிருக்கிறது . 

30 மதியம் சாப்பாட்டுக்குப் பின் 1 மணிமுதல் 3 வரை 
ஒரு வித சோம்பலான காம எண்ணம் ஏற்படக் கூடும் . 


31 புண்ணே பெண் ; அதற்குச் சான்று தாய்மையே . 


32 கண்ணைக் காப்பது போல் பெண்ணைக் காக்க 
வேண்டும் . காரணம் , அவ்வளவு சீக்கிரம் கெடக்கூடியது . 


33 சீதேவியும் , மூதேவியும் , பெண்மையில் ; அதனால் 
தான் பெண் சிறப்பும் , பெண் பேய்மையும் என்கிறேன் . 


34 பிள்ளை நல்ல பிள்ளையாய் வளராது இருப்பின் , 
பிள்ளை பெறும் போது இருந்த மகிழ்ச்சியை விட இகழ்ச்சி 
அதிகம் . 


35 பிள்ளைகள் பெருகப் பெருகப் பெற்றோர்கட்கு 
மகிழ்ச்சி தான் , ஆனால் , பொறுப்புணர்ச்சியும் தியாகமும் 
அதே சமயம் வளர வேண்டும் . 


36 பெண்களில் பலர் ஆண்மகனுக்கு அடக்கமான 
பெண்சாதியாய் இருப்பதைவிட ஆண்களின் வைப்பாட்டி 
களாக இருப்பதையே விரும்புகிறார்கள் . காரணம் , கட்டுப் 
பாட்டை வெறுக்கின்றனர் . 


37 மனிதனை 
போகிக்கின்றன . 


விடப் பல ஜீவராசிகள் அதிக நேரம் 


38 பெரும்பாலான பெண்கள் வயதான பின்னும் தங் 
களை ஆடவர்கள் பார்க்க வேண்டும் , அழகி என நினைக்க 
வேண்டும் என எண்ணுகிறார்கள் . காம எண்ணமல்ல . 


21 


39 சூரியனை நெற்றிக் கண்ணால் பார்த்துத் தரிசித்து 
வந்தால் குழந்தை சிகப்பாகப் பிறக்கும் .. 


40 என் மனைவி 

நகை கேட்டாள் . பதில் 
சொன்னேன் : “ பொன் நகை உனக்குப் பகை . காந்திஜி 
மனைவியைப் பார் ; என் புன்னகையே உன் வாழ்க்கைக்கு 
உவகை . 


41 பெண்ணின் முகத்தைப் பார்த்து அவள் 

மர்ம 
ஸ்தானத்தையும் , அவள் போகத்தை எப்படிப் . சுவைப் 
பாள் என்பதையும் சொல்லலாம் . 


42 குடும்பம் நடத்த சுதந்திரம் தராத பெற்றோர் 
களிடம் வாழ்வதைவிடத் தனிக்குடும்பம் செய்வதே முறை . 


43 பெண்கள் நெருங்கிய சிறு பூக்களையுடைய கலர் 
சேலைகளை அணிவது ஒரு விதத்தில் நல்லது . 


44 பல 


என 


பெற்றோர்கள் 

பிள்ளைகளை அன்பாய் 
வளர்க்கின்றனர் . பிள்ளைகளை மரப்பொம்மைகள் 
போன்று நினைக்கின்றனர் . அவர்களின் இன்பத்திற்காகப் 
பிள்ளைகள் என நினைக்கின் றனர் . பெரிய பிள்ளைகளை 
தமக்கு விசை முடுக்கி ஓட்டும் இயந்திரங்களாக இருக்க 
வேண்டும் 

நினைக்கின்றனர் . தானே இயங்கின் 
தகராறு தான் . இவர்களின் ஆசை அளவுடைய தாயின் 
இந்நிலை ஏற்படாது . பிள்ளைகள் விளையாட்டுக் கருவி 
கள் அல்ல என்பதைப் பெற்றோர்கள் உணர வேண்டும் . 

45 +60 ஆம் கல்யாணம் செய்வதைவிட ஏழை ஒருவ 
னுக்கு ‘ 20 ம் கலியாணம் செய்து வைத்தால் 
புண்ணியம் உண்டு . 

46 நான் என் பிள்ளைகளுடன் உற்ற தோழனைப் 
போல் நடந்து கொள்ள விரும்புகிறேன் . 

2 


கோடி 


22 


47 பிள்ளைகள் , பெற்றோர்கட்குக் கொடுக்கும் 
தொல்லையைப் பெற்றோர்கள் , வயதானதும் பிள்ளை 
கட்குத் தொல்லை கொடுத்தே தீர்க்கிறார்கள் . 

48 எல்லாவற்றையும் திருப்தி செய்ய முடிந்தாலும் 
முடியும் . ஒரே ஒரு பெண்ணைத் திருப்தி செய்ய முடியவே 
முடியாது . 


என்று 


49 ஆவதும் , அழிவதும் அவனியில் பெண்களாலே 
தான் . ஆண்கள் பெண்களின் உபகரணங்களே : உதாரணம் 
தேனீ வாழ்க்கை ராணி ஈ ஒன்றுக்கே உரிமை . இவ்வளவு 
கொடும் பெண்ணின் இனிமை தேவையில்லை 
வெறுக்கும் பிரம்மசாரிக்குத் தான் உலகம் 

அடிமை . 
பெண்மை இனிமையாகவும் , கொடுமையாகவும் ஆட்சி 
செய்கிறது . அதைத் தான் சுதந்திரமாக வாழ எதிர்க் 
கிறவனே பிரம்மச்சாரி . 


50 உள்ளக் காதலே இல்லை . எல்லாம் உடற் காதல் 


தான் , 


51 என் குழந்தைகள் என் பக்கங்களில் படுத்துக் 
கொண்டு விளையாடிக் கொண்டிருப்பதை நான் மிகவும் 
விரும்புகிறேன் . 


52 ஒரு மாதத்தில் ஒரு முறையாகிலும் போதுமென்று 
சொல்லும் அளவு இன்பம் நுகர்ந்தால் தான் அவள் , 
அவனை விரும்புவாள் . அப்படி அவனால் திருப்தி செய்ய 
இயலாவிடில் அவன் , அவளுக்கு வேலைக்காரனே ! 


மருமகளையும் 


53 மாமி , தன் மகளைப்போல் 
நினைத்தால் போதும் . 


54 சொந்த தாய் தந்தையிடம் அன்பு காட்ட ,, 
மரியாதை காட்டத் தெரியாதவனுக்குப் பிறரிடம் நடந்து 
கொள்ளவே தெரியாது . 


231 


55 தன் பெற்றோர்களை விடத் தான் உயர்ந்தவன் 
என்று எண்ணிக் கொண்டிருப்பவனின் வாழ்க்கை பூராவும் 
சிக்கலானதே . 


56 சிறு குழந்தைகள் பொம்மைகளை உடைப்பதற் 
காக நாம் அவர்களின் உள்ளங்களை உடைக்கலாகாது . 

57 குடும்பஸ்தனக்கு டம்பம் உதவாது . 
58 மனிதன் கலியாண 

மென்கின்ற ஒரு தவறு 
செய்தாலே போதும் . எல்லாத் தவறுகளும் தானே 
நடக்கும் . 


59 கொடிய கோபம் அதிகார ஆசை தந்தை . முன் 
கோபம் முழு 

மூடத் தாய் . கணவன் கருத்தறியாத 
கடுஞ்சின அறிவில்லா மனைவி . 

சொற்படி நடவாப் 
பிள்ளைகள் . இதில் முழு மூடன் , நான் வாழ்கிறேன் . 


60 


குழந்தையின் தசையில் ஒரு மிருதுவும் மேனியும் 
அன்பை உண்டு பண்ணுகிறது . யவ்வனப் பருவ வயதில் 
ஒரு பார்வையும் தளதளப்பும் அன்பை உண்டு பண்ணு 
கிறது . இரண்டு அன்பிலும் பேதம் இருக்கிறது . 


61 தாம்பத்ய உறவுகூடப் பெண்ணுக்கு ஆண்தான் 
கொடுக்கிறான் . 

இவன் 

உழைப்பில் தான் அவளுக்கு 
இன்பம் அதனால் , அவள் இவனைப் யாது காக்கிறாள் . 
இவன் அவளைப் பாதுகாத்து நேசிப்பது , 

அவளிடம் 
இன்பம் இருப்பதாக இவன் நினைக்கு எமையால் தான் . 


62 ஆண்மகனுக்கு வெளியில் பல ஜோலி , பலமுயற்சி , 
சிந்தனை, பயம் , வீரம் , ஆவேசம் . அதனால் , அவன் 
காதலை ( தாம்பத்ய உறவை ] மறக்கலாம் . பெண்கட்கு 
வீட்டு வேலை . நல்ல பெண்ணுக்குக் கணவனைப் பற்றிய 
சிந்தனை . ஆகையால் , இந்த எண்ணம் பெண்கட்கே 
அதிகம் எனத் தோன்றுகிறது . 


24 


63 தாயின் தகைமைக்கு ஏற்பத்தான் பிள்ளைகளின் 
பழக்க வழக்கப் பண்பு அமையும் . 


64 ஒரு பெண்ணின் விருப்பத்தை அவளே திருப்தி 

எண்ணினாலொழிய வேறு யாராலும் திருப்தி 
செய்ய முடியாது . 


என்று 


கொடுப்பதைக் 


65 தந்தை தன் மகனுக்கு மதிப்புக் 
கொண்டு தான் மகன் நிலை உயரும் . 


. 


66 மனைவி , 

புருஷனைப் பாதுகாத்துப் பேணிப் 
பணிவதைப் பொருத்தே , பிள்ளைகளிடம் தந்தையைப் 
பற்றிய மதிப்பு வளர்கிறது , 


67 வயது கிரமத்திற்கு ஏற்ப வரையறை , முறை 
யுடன் வாழா வாழ்க்கை வாழ்க்கையல்ல . 


68 கலியாணம் செய்து வைப்பதைவிட ஒரு பாப 
மான காரியம் வேறெதும் இல்லை . இது அதன் சிரமங் 
உணர்ந்தவர்களும் , உணராதவர்களும் 

சேர்ந்து 
செய்கின்ற ஒரு கொடுமை . 


களை 


69 ஊரைக் 

கண்டு ஓடி அலைகிறவன் 

ஆண் , 
உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு முன்னேற 
நினைந்து ஓட்டுவிக்கிறவள் பெண் . 


70 கற்பு பெண்ணிற்கு மட்டும் ஏன் வலியுறுத்தப் 
படுகிறது என்றால் , ( என்னை ஒரு நண்பர் கேட்டார் ) 
பெண்பால் கற்புக் காத்தால் , 

தானே 
கற்புடைமை பெறும் என்பதால் தான் . 


ஆண்பால் 


71 பிள்ளைகளை வளர்த்தல் என்றால் , அவைகளின் 
குணங்களை 

வளர்த்தல் , உடலை அல்ல . உடல் தானே 
வளர்கிறது . 


25 


72 மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்து 
வளர்ந்த சகோதரர்களிடம் மிகுந்த அன்பு இருக்கும் . 


73 மாதர்கள் சிறுநீர் கழிக்கையில் 

ஏதேனும் 
ஒன்றைப் பார்த்துக் கொண்டு இருப்பார்கள் . அல்லது 
கையால் தலையை நெருடிக் கொண்டு இருப்பார்கள் . 


74 கவுரவமாக குடும்பம் செய்வது பெரும் கஷ்டம் . 
மிகவும் பயந்து நடக்க வேண்டும் . குடும்பத்தில் உள்ள 
பெரியவர்கள் , சிறுவர்கள் , ஊரில் உள்ளவர்கள் அனை 
வருக்கும் பயந்து வாழ்ந்தால் தான் கவுரமாக 
முடியும் . 


வாழ 


75 பறவைகள் , மிருகங்கள் கூடத் தாய் தந்தையர் 
களின் சாயலில் பிறக்கின்றன . •விதை ஒன்று போட்டால் 
சுரை ஒன்றா முளைக்கும் ? என்கிறார்கள் . 


76 பெண்களைக் கெடுப்பது , கெட்ட பழக்கங்களுக்கு 
ஆளாக்குவது ஆண்கள் தான் . 


77 


வயதான பெண்கள் ஒதுங்குவதே வாலிபர்கட்கு 


உதவி . 


78 வயதாக , வயதாகக் காமம் குறைகிறது என்ப 
தல்ல . காம எழுச்சி , நிகழ்ச்சி குறையலாம் . காம எண்ண 
மும் வளர்ச்சியுற்று வயதில் வளரும் போலும் ! 


காம் 


79 

லீலையின் உச்சிக்குச் சென்றவனுக்கு 
எல்லாம் ஒன்று தான் . அவன் காம வேட்கையில் தேனில் 
விழுந்த ஈ போல் மயங்கி மங்கி விடுகிறான் . இது இருபால 
ருக்கும் பொருந்துவது . 


80 காம உச்சியிலிருந்து காமத்தைத் துறப்பவனுக்குக் 
கடவுளைக் 

காண்பது எளிது . ஆனால் , அதில் அவன் 
கவனம் செலுத்துவதில்லை . 


26 


81 குழந்தைகள் மேனி பட்டுப் போன்ற வழுவழுப் 
பாயும் மிருதுவாயும் இருக்கிறது . தலை மயிரும் என்ன 
மிருது ! பட்டு , பஞ்சு போன்று உள்ளது ! 


82 பெற்று , நோய் நொடி 

காத்துச் சீராக்கி 
வளர்த்துப் படிக்க வைத்துப் பட்டம் , பதவி , வேலை 
வாங்கி 

வைத்துச் செலவு செய்து நல்ல பெண்ணைத் 
தேடித் திருமணம் முடித்துச் சொத்தையும் வைத்த தாய் , 
தந்தையரைப் பிள்ளை , எப்படி மறந்து , இடையில் வந்த 
வளுடன் வாழ விழைகிறானோ யாம் அறியோம் 
பராபரமே ! 


83 பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கையில் வளர்ப் 
பது கஷ்டமாக இருப்பதைவிட அவர்கள் சம்பாதிக்காம 
லும் சம்பாதிக்கும் போது சரியாக இல்லாமலும் போகும் 
போது ஏற்படும் துன்பம் பெரிது . 

84 பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டுமென்று 
எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறார்கள் . அப்படி எல்லா 
பிள்ளைகளும் பெற்றோர்கள் நலமாக இருக்க வேண்டு 
மென்று நினைப்பதில்லை . 


85 பிள்ளைகள் மகிழ்ச்சிக்குப் பல பெற்றோர்கள் 
சிரமப் படுகின்றனர் . பெற்றோர்கள் மகிழ்ச்சிக்கும் 
சிரமப்படும் பிள்ளை எங்கோ ஒன்று இருக்கவே செய்யும் . 


86 பெண்மை அழகு , தாய்மை இருப்பதால் தான் . 
கற்பெனும் அழகு தாய்மையில் இருக்கிறது . 

87 அப்பனின் செல்வாக்கிலும் , செல்வத்திலும் 
பங்கு பெறும் பிள்ளைகள் , அப்பனின் துன்பத்திலும் , 
அப்பன் தோல்வியிலும் பங்கு கொள்வதில்லை . 

88 பெற்று வளர்த்துக் கற்பித்துக் கல்விமானாக்கி 
நற்பணிக்கு ஆளாக்கி வைக்கும் அப்பனைப் பிள்ளைகள் 
மறந்து விடுகிறார்கள் . 


27 


ஆனால் , வயதான பெற்றவன் மட்டில் அவனுடைய 
அப்பனையும் எல்வோருக்கும் அப்பனான ஆண்டவனை 
யும் மறக்கிறானே ! இது விந்தையிலும் விந்தையல்லவா ! 


89 இரவு இன்ப நுகர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் என்று , 
குடும்பப் பெண்களின் முகத்தைப் பார்த்தே மறுநாளன்று 
சொல்லலாம் . ஆனால் , பல ஆண்களைப் பற்றிக் கூற 
முடியாது . 


90 இயற்கையில் உந்தப்படுவது காமம் . அது வாழ் 
வில் மிகச் சில சமயங்களில் தான் . 

நம் மன எழுச்சியால் 
தான் காமத்தை அடிக்கடி தழுவுகிறோம் . 


91 இக்காலத் தாய்மார்களுக்குப் பிள்ளைகளிடம் 
உரிமை 

குறைவே ; காரணம் , புட்டிப்பால் , தாலாட்டு 
தெரியாது . தூக்கி வளர்க்கப் பார்க்கக்கூடக் கூலி ஆள் ! 


92 உள்ளே சென்றவன் புருஷன் ; வெளியே வந்தவன் 
மகன் அல்லது மகள் . 


93 தன்னை ஆண்ட 

புருஷனைத் தன் மகனாக்கு 
கிறாள் பெண் . 


ஆக்கி அனுபவித்து , 


94 பெண்மைக்கே உலகம் . 
அளித்து அழிப்பவள் பெண் . 


95 ஆண் , பெண்ணின் பணிக்கே . பெண்ணின் உறுப்பு 
கள் இதனை உணர்த்துகின்றன . 


96 பெண் உறுப்புகளின் அமைப்பும் , தன்மையும் மிக 
மென்மையும் புரிந்து கொள்ள முடியாத தன்மையும் 


உடையன . 


97 ஆண் உறுப்பு ஒன்று . பெண் உறுப்புகள் இரண்டு . 


28 


முரண் 


98 கண்டிப்புடன் வளர்த்த பிள்ளைகள் 
பட்டால் கண்டிப்புடன் இருந்து விடும் . சாதாரணமாய் 
வளர்ந்த பிள்ளைகள் முரண்பட்டால் முறிவதில்லை . 


99 மனித நிலை , உண்பது , 

உறங்குவது 

ஊடுரு 
ஊடுருவுவதாகவே இருந்துள்ளது . இன்று தான் 
வலைக் குறைத்து நாகரிக சிந்தனையிலும் சம்பாதிக்க 
உழைப்பதிலும் கானம் செலுத்தப்படுகிறது . 


ஆனால் 


ஒரு 


100 

மண்ணைப் பொன்னாக்கலாம் . 
பெண்னைப் பெண்ணாக்க முடியாது . 


101 புருஷன் செயலைப் பின் தொடர்பவளே பெண் . 
அவன் சொல்லை எதிர்ப்பவளும் மீறுபவளும் பேய் . 


102 ரசனை உள்ளவர்கட்கு , ரசனையற்ற வசதியுள்ள 
குடும்பம் அமைவது பெருந்துன்பம் . 


103 எவ்வளவு 

ஏழ்மையான 
சேர்ந்து வசித்தலே பேரின்பம் . 


குடும்பம் 


ஆயினும் 


104 நல்ல பாடகனுக்குப் 

பக்க 

வாத்தியகாரர்கள் 
அமைவது 

போன்று ரசிகத் தன்மையுள்ள குடும்பத் 
தலைவனுக்கு மனைவி , குழந்தைகள் அமைய வேண்டும் . 


105 குடும்பத் தலைவனிடமிருந்து வீணையில் உள்ள 
நரம்புகளைத் தட்டி நாதம் வரவழைப்பது போல் என்றும் 
நல்ல பயனைப் பெற வேண்டும் . அவனிடம் யாவும் 
உள்ளன . 


106 குடும்பத் தலைவனை மனைவி , பிள்ளைகள் தாறு 
மாறாய்ச் சுரபேதங்களால் அபசுரமாக்கவும் செய்யலாம் . 


கொள்ளி வைக்கவும் , குட முடைக்கவும் பிள்ளை 
யாய் இல்லாமல் , தந்தையைத் தலை நிமிர்ந்து 
வைப்பதே பிள்ளைகளின் கடமையாகும் . 


வாழ 


29 


108 பெண்ணைக் கல்யாணம் செய்து கொடுப்பது 
உயிருடன் தாரை வார்ப்பதே . அழுதே அனுப்புகிறோம் ! 
அழுது விட்டே போகிறாள் ! 


109 தனிமையின் இன்பதுன்பங்களைக் கூட்டு வாழ்க்கை 
வாழ்பவன் உணர முடியாது . கூட்டு வாழ்க்கையின் இன்ப 
துன்பங்களைத் தனியன் ஊகிக்க இயலாது . 


110 பிள்ளைப்பேறு பெற்றால் தான் பெண் . பிள்ளைப் 
பேறு பெற்றால் தான் . மற்ற பேறு பெற்றதாகும் . 


111 குழந்தையிடம் கொஞ்சும் இன்பத்தை மிஞ்சும் 
இன்பமில்லை . 


112 சொறி , சிரங்கு , தெனவு , இன்பம் ! சொரிதல் , 
வெந்நீர் ஊற்றல் , நிறுத்தவே இயலாத இன்பம் ! 


113 இச்சைகள் பூர்த்தியாகாததாலே , பல நோய்கள் 
வருகின்றன . அதனால் தான் பாரதி ‘ நினைவு நல்லது 
வேண்டும் என்றார் . 


114 சிரங்கில் ( சொறி ) வெந்நீர் ஊற்றுகிறோம் . 
பல இடங்களில் சொறி உள்ளது . வெந்நீர் வேறு இடம் 
மாறுவதையே விரும்புவதில்லை . அந்த இடைவேளை 
இன்பம் குறையுமோ என்று . 


அப்படியே உடலில் பல இன்பங்களில் இருந்தும் . 
சிற்றின்பத்தை கண்டவன் இதை விடுத்து பேரின்பம் 
போகவே அஞ்சிச் சிற்றின்பத்துடன் முடிகிறான் . 


115 தாய்மார்கள் பிள்ளை பெறும் துன்பத்தைவிடப் 
பெற்ற க்ஷணம் அடையும் இன்பம் பெரிது . 


116 அறிவாளிப் புருஷனைர்களைப் பெரும்பாலும் 
மனைவிமார்கள் விரும்பவ தில்லை . 


30 


117 சற்று வயதான ஆனால் கிழவியாகாத நிலையில் 
கணவனையிழந்த பெண்களுக்குக் , கணவனையிழந்த சில 
வருடங்கட்குப் பின் காமப்பித்து உண்டாகிறது . ஒரு 
மாதிரி வெறுத்த நிலை . 


118 மனைவியானவள் வெளிப்புறத்திற்குக் கற்புக் 
கண்ணகியாகவும் , மஞ்சத்தில் மாதவியாகவும் இருக்க 
வேண்டும் . 


119 பிள்ளைகள் பலரும் தப்தையர்களின் போக்கை 
மாற்றவே நினைப்பார்கள் . காரணம் தந்தையர் எப்படி 
முன்னேறினார்கள் , எவ்வழி வளர்ந்தார்கள் 

என்பது 
தெரியாததே . 


120 முலை : குழந்தைக்குப் பாலைத் தாங்கி நிற்கை 
யில் , அது , அழகான அமுதகலசம் என நான் காண்கிறேன் . 


121 


வாலிபம் ஒரு சுவை . வயோதிகம் ஒரு சுமை . 


122 வயதாக ஆக வாலிப எண்ணங்களும் 

நம் முதுமை 
யுற்று விடுகின்றன . 


123 பெற்றோர்கள் குழந்தைகளை 

ஆசையால் 
பொம்மைகள் போல் உபயோகிக்கக் கூடாது . 


124 முலையைப் பிசைந்தான் ; 
பின்னர் பிடித்தான் ; இழந்தான் ! 


உறிஞ்சினான் ! 


விந்தை விட்டு 


125 பால் குடித்து வளர்ந்தான் ! 
மாய்ந்தான் ! 


126 வாழத் துடித்தான் அவள் மடியிலே ! சாகத் 
துடித்தான் , அவள் அடியிலே ! 


127 வந்த வழியில் போய் மாய்கிறான் ! 


31 


128 கூட்டுக் குடும்பங்களில் மனைவிகள் புருஷர்களை 
இரவில் மட்டும் வைத்துக் கொள்ளணும் ; பகலில் அவன் 
குடும்பம் பெரிது . 


129 சிறிய மருமகளைக் கண்டித்தேன் . வேதனைப் 
படுகிறேன் . புருஷனுக்கு வக்காலத்து 

வாங்கினாள் . 
பிள்ளையை வளர்க்க வேண்டிய தலைவன் நான் . 


130 கெட்ட பழக்கமுடைய புருஷனைத் திருத்த முயல் 
வது நல்ல மனைவியின் இயல்பு . 


131 அறிவாளி புருஷனைத் தன் வழிக்கு மாற்ற 
நினைப்பது மனைவியின் முட்டாள் தனம் . 


132 பிள்ளையில்லாதது வயோதிகத்தில் தான் குறை 
யாகவும் , சிரமமாகவும் இருக்கும் . பிள்ளைகள் இருப்பது 
பிறந்தது முதல் பெற்றவர்கள் இறக்கும் வரை இல்லாதது 
பெரும் தொல்லையே . 


133 ஒரு வயதில் மனைவியின் தேவைகள் அபிலாஷை 
கள் பூர்த்தியான பிறகு அவள் கணவனைக் கவனிப்பது 
குறையும் . அவள் கடைசி வரை கவனிப்பது நன்றியை , 
நினைத்து அல்லது பழக்கத்தால் ஆகும் . 


134 நல்ல மனைவி எந்தக் காரணத்திலும் கணவனை 
வெறுக்கக் கூடாது . மாறாக நேசிக்க வேண்டும் . 


135 வளர்த்த கடா மார்பில் மேயலாம் . ஆனால் 
பாயக் கூடாது . 


136 கடைசி 

ஆண் பிள்ளை மீது தகப்பனுக்குப் 
பிரியம் ஏன் ? இவன் சிறுவன் . தந்தை தயவு தேவை . 
தந்தை முதியவர் . சிறுவன் தயவு தேவை . 


32 


137 , படித்த பெண்கள் குடும்பத்திற்கு அவ்வளவு 
சிரேஷ்டமில்லை . காரணம் , படிக்கப் போனதால் குடும்ப 
அனுபவம் இல்லை . படிப்பில் குடும்ப அனுபவமில்லை . 

138 இளமையில் வீரியம் விட்டவனுக்கு வீரியத்தில் 
முதுமை முந்தும் . 

139 மனிதர்க்கு ஒன்பது வாயில் . ஆணுக்கு 
வாயில் தான் பெரியது . பெண்ணுக்கு இரு பெரு வாயில் 
கள் . பெண்ணே பெரியவள் ! 

140 யோனியைப் பற்றி ஞானி திரு . ராமலிங்க 
சுவாமிகள் கூறிய சொல் அவ்வவவு பொருத்தமானது . 
அதாவது , புண் என்றார் . 

141 காதலாகிக் கசிந்து என எப்படி வந்தது ? காத 
லால் - சுக்கிலம் - சோனிதம் கசிவது வைத்தே போலும் ! 

142 பிள்ளைகள் பெற்றோர்கட்கு வயதான காலத் 
தில் உதவும் என்று நினைக்கிறோம் . ஆனால் , பிள்ளை 
கட்குப் பெற்றோர்கள் சுமையாகத் தோன்றுகின்றனர் . 
காரணம் , வயதான பின்னர் , இவர்களின் தயவு வயதான 
பிள்ளைகட்குத் தேவையில்லை . 


143 வயதான 

சமயம்தான் பெற்றோர் கட்குப் 
பிள்ளைகளின் தயவு தேவை . ஆனால் அது , அப்பொழுது 
தான் கிடைப்பதில்லை . 


144 பிள்ளைகளின் தயவின்றியே வாழ்ந்து முடிக்கும் 
பெற்றோர்களே அனைத்தும் பெற்றோர்கள் ! 

145 பெற்றோர்கட்கு உதவாமல் இருக்கும் பிள்ளை 
கள் நன்றி மறந்த வர்க்கமே . 


146 பெற்றோர்கள் பிள்ளைகளைக் கட்டாய உதவி 
யாகக் கருதாமல் , முடியாத சமயம் தான் உதவிக்கு 
நாடணும் . 


33 


147 மருமகனுக்கு நிறையச் செய்ய தாய் நினைக் 
கிறாள் . அதேபோல் மருமகளுக்கு நிறையச் செய்ய 
தந்தை நினைப்பதில்லை . ஆனால் , தாய் மகளுக்கும் , 
தந்தை மகனுக்கும் செய்ய விரும்புகின்றனர் . இங்கு இன 
உணர்வு ஆரம்பமாகிறது . 

148 ஆணுக்குச் சிரமம் கொஞ்சமும் இல்லை . எனவே 
பெண்தான் இன்பத்தை அனுபவிக்கிறாள் . சுமக்கிறாள் . 
ஊட்டி வளர்க்கிறாள் . ஆட்டியும் வைக்கிறாள் ! ஆகவே , 
உலகம் பெண்மைக்கே ! ஆண் ஒரு வித்தே . ஆனால் , 
பெண் ஒரு விந்தை ! 

149 பெண் சிற்றின்பத்தை ருசிக்கிறாள் . ஆண் 
ரசிக்கிறான் . 

150 சில வயதான தம்பதிகள் , உடல் உறவு தேவை 
இன்மையால் பற்று , பாசம் குறைந்தவர்களாகவும் இருப் 
பார்கள் . 

151 புண்ணைக் கட்டவும் , மறைக்கவும் பெண்ணுக்கு 
எத்தனை விலையுயர்ந்த புடவை ! 

152 பெண்ணின் புண் , அவள் மனம் ஆறும் வரை 
ஆறாப்புண் . 

153 காமம் ஒரு தீரா நோய் . ஒரு வயதிற்கு மேல் 
அந்த நோயை நாமே அகற்ற வேண்டும் . 

154 வாலிபம் சுவை . வயோதிகம் சுமை . அழகான 
தம்பதிகளுக்கு முதலில் காதல் , பிறகு காமம் . சற்று அழகு 
குறைந்த தம்பதிகளுக்கு முதலில் காமம் , பிறகு காதல் . 

155 ஈதல் இன்பம் . பெறுபவருக்கும் இன்பம் . இல் 
வாழ்விலும் மனைவி இன்பம் பெருகிறாள் . கணவன் 
இன்பம் அளிக்கிறான் . இருவருக்கும் இன்பமே . 

156 ஆண் பெண்ணிடமோ , பெண் ஆணிடமோ அதிக 
பாசம் வைத்து ஒடுங்கி விடுகிறார்கள் . இவற்றை மீறிக் 


34 


காவியம் , ஓவியம் , விஞ்ஞானம் , கலை , போன்றவற்றில் 
லயித்து அதனுடனே ஒன்றி ஒடுங்குகிறவர்களை உலகம் 
போற்றுகிறது ! 


157 சம்பாதிக்கின்ற மனைவி பொன் வாத்து . ஒருத் 
யைக் கிரஹலக்ஷ்மியாக வைத்துக் காத்துப் போற்றி 
வருவது தான் சாலச் சிறந்தது . சம்பாதிக்கும் மனைவி 
யைக் காப்பது பணத்துக்காகவும் என்று ஆகிறது . 


158 சிற்றின்பம் என்பதில் மனிதன் தன்னை மறந்து , 
மற்றதை மறந்து இன்பத்தில் மட்டும் லயிக்கிறான் . 
பேரின்பம் , தன்னை மறந்து இறையில் ஒன்றி லயித்தல் . 
வேறு விஷயங்களில் , மனிதன் சிற்றின்பத்தைப் போல் 
பெரும்பாலும் ஒன்றி லயிப்பதில்லை . அப்படி லயித்தால் 
அதுவும் பேரின்பத்துக்கு வழியே. 


ன 


159 கணவன் அவனை அழகு 

பண்ணிக் கொள்வது 
முதலில் தன் மனைவிக்காகவே 

இருக்கவேண்டும் . தன் 
மனைவி தானே என்று அவள் எதிரில் தன்னை அலங் 
கோலமாக வைத்துக் கொள்ளக் கூடாது . அதே போன்றே 
மனைவியும் தன் கணவனைக் கவருவதை முதல் வேலை 
யாக அமைத்துக் கொள்ளவேண்டும் . 


160 எந்த ஆணும் ஒரு பெண்ணின் மகனே . அதனால் 
தான் 
ரன் அவன் பெண்ணை நேசிக்கிறான் . 

பெண்ணுக்கு 
அடிமையாக இருக்கிறான் . பெண்ணிடம் தஞ்சம் புகுகி 
றான் . பெண்ணை வணங்குகிறான் . பெண்ணைப் போற்று 
கிறான் . 


161 எல்லா புருஷனும் தன் மனைவியை மகிழவைக்க 
வே பல தவறுகளையும் செய்கிறான் . இதனை அனேக 
மாக அனைத்து மனைவிகளும் புரிந்து கொள்வதில்லை . 
அதைப்புரிந்து ரசித்தும் தடுத்தும் வாழ்பவளே. கணவனுக் 
கேற்ற மனைவி . 


35 


162 ஒருவன் முழு மனத்தோடு , தொடர்ந்து நேசிப் 
பவர்களிடம் சென்று விழுந்து தனது அனைத்து அலுப்பு 
களையும் , கஷ்டங்களையும் கொட்டி விடுகிறான் . பின்னர் 
மனத்திற்குப் பூரண ஓய்வும் நிம்மதியும் அடைகிறான் . 


அப்படி பெரும்பாலும் 

மனிதன் 

மனிதர் 
களைத் தொடர்ந்து நேசிப்பது குறைவு . 

ஆனால் , 
கணவன் , மனைவி தொடர்பில் பெரும்பான்மை இந்நிலை 
ஏற்படுகிறது . எனவே தான் கணவன் , 

மனைவி உறவு 
சிறந்தது . 


கணவன் , மனைவி உறவு போன்று கள்ளக்காதலிலும் , 
இந்த நிலை ஏற்படுகிறது . அதையே மனிதன் அடைக்கல 
மாகவும் தஞ்சமாகவும் கொள்கிறான் . 


163 எனக்கென்று ஒரு வாழ்வு இல்லை . நான் அவள் 
கைப் பாவை . அவளை நினைப்பதே என் தேவையும் 
சேவையும் . 


164 பல இன்ப நுகர்ச்சிகளில் மனிதன் தன்னையும் 
தனது 

சொத்துக்களையும் இழக்கிறான் . ஆனால் , 
கொஞ்சம் கொஞ்சமாகச் சிற்றின்பத்திலும் , பேரின்ப 
லும் விரைவில் தன்னையும் , தனது சொத்துக்களையும் 
இழக்கிறார்கள் . 


165 சிற்றின்பமும் , பேரின்பமும் தான் உண்மை இன் 
பங்கள் ! ( சட்டி சுட்டதடா ! கை விட்டதடா ! ) 


166 போகம் முடிந்த காலை , பெண்களைக் காணின் 
களைப்பாகவோ , களையாகவோ தெரியும் . ஆண்களில் 
பெரும்பாலும் தெரியாது . 


167 வயதான கணவனுக்கு மனைவியைப் பிரிந்திருப் 
பது ; குழந்தை தாயைப் பிரிந்திருப்பது போன்றது . 


36 


168 மனைவிக்குக் கணவனைப் பிரிந்திருப்பது எல் 
லாம் 

அற்ற அனாதையைப் போன்றது . காரணம் , 
மணக்கும் போதே தாய் தந்தையை இழந்தே வருகிறாள் ! 


. 


169. கிழவி குமரனை விரும்புவாள் . கிழவன் 
குமரியை விரும்புவான் கிழவனுக்குக் கிழவியை , கிழவிக் 
குக் கிழவனைத்தான் பிடிக்காது ! 


170 பெற்றவர்கட்குப் பிள்ளைகள் உற்றவர்களாக 
இருப்பதில்லை . மற்றவர்களாக இருக்கிறார்கள் . ஆனால் 
பெற்றவர்கனோ பிள்ளை களையே உற்றவர்களாக 
நினைக்கிறார்கள் . 


171 இளமைப் பருவத்தைத்தான் பெற்றோர்கள் 
மிகவும் முக்கியமாகக் கருதிப் பிள்ளைகளைக் கவனித்தல் 
வேண்டும் . 


172 கொஞ்சும் மனைவியைக் கணவன் விரும்புவான் . 
கெஞ்சும் புருஷனை மனைவி விரும்புவாள் . 


காமக் 


173 பெண்கள் அழகாக இருக்கலாம் . 
கிளர்ச்சியூட்டும் படி இருப்பது ஆபத்து . 


பழக்கத்தைப் 


174 காமமும் , போகமும் கூடப் 
பொருத்ததே , அடிக்கடி ஏற்படுகிறது . 


175 வயதான காமம் , செயலுக்குக் காத்திருக்கும் . 
வாலிபக் காமம் , செயலுக்குத் துடியாய்த் துடிக்கும் ! 

176 மனைவி தன் கணவனைப் புகழ வேண்டும் . 
யார் இகழ்ந்தாலும் அவனைப் பாதிக்காது . மனைவி 
இகழ்ந்தால் வேதனைப் படுவான் . 

177 புருஷன் மனைவியைப் புகழ்வது தப்பில்லை . 
அதனால் , மனைவி கர்வம் கொள்ளாமல் பார்த்துக் 
கொள்ள வேண்டும் . 


37 


178 ஸ்திரி சம்போகம் கெடுதல் . இருப்பினும் 
30 வயது வரை ஒரு அளவாக இருக்கணும் . 50 - க்கு மேல் 
நிதானம் வேண்டும் . 

179 ஆண் , சொத்துகளைப் பெண்ணுக்காக இழந் 
தால் அது காமவெறி ! பெண் , சொத்துக்களை ஆணுக்காக 
இழந்தால் அது காமருசி ! 

180 ஆரியனைத் திராவிடப் பெண் மணந்து கொள்ள 
லாம் . திராவிடன் ஆரியப் பெண்ணை மணந்து அடக்கி 
யாள மிகவும் திறமையும் ஜாக்கிரதையும் சதா விழிப்பும் 
தேவை . 


181 பாரமான குடும்பத்தைச் சுமக்கலாம் . 

பிரிவு 
அவ்வளவு சிரமம் தராது . பாசமான குடும்பத்தை விட்டுப் 
பிரிவதைத் தாங்கவே முடியாது . 

182 என் மனத்திற்குப் பிடித்தது ; உச்சி முதல் 
உள்ளங்கால் வரை தேய்த்துக் குளித்து , அன்றாடம் தூய 
வெண் கதராடைஉடுத்தி , முகம் சிங்காரித்துத் தலைவாரிச் 
செயல்படுவதே . அதே போல் என் மனைவி மக்களும் 
இருக்க வேண்டும் . 

ஏனைய மக்களும் முடிந்தவரை 
பொருளாதாரம் இடம் தரும் வகையில் அவ்வண்ணமே 
இருக்க விரும்புகிறேன் . 

183 பிள்ளைகளை விடப் பெண்கள் பெற்றோரை 
அதிகமாக நேசிக்கிறார்கள் பெண்மை அல்லவா ? 

184 நான் ஒரே பையன் . என் தாயாரும் ஒரே பெண் . 
என் தந்தையாருக்கு அண்ணன் 

இருந்தும் ஒருவர் . 
அதனால் , 

என் குடும்பக்கிளை பெரிது அல்ல . ரத்த 
பாசங்களும் எனக்குப்புரியவில்லை . இதில் வேதாந்தம் 
வேறு ! இன்றைய என் பெரிய குடும்பம் , குழந்தை , 
மற்றும் உறவு களைக் காணும் சமயம் தான் நான் உண்மைப் 
பாசங்களை உணர்கிறேன் ! 

3 


38 


185 வயதானவர்கள் வாழ்ந்த காலங்களில் அலைந்து , 
அலைந்து பழகிய தால் , பிள்ளைகளின் 

பாதுகாப்பில் 
இருக்கையிலும் , குடும்ப காரியங்களில் தலையிட்டு அலை 
கின்றனர் . இது மிகவும் தவறு . மனத்தை 

அடக்கிப் 
பழகணும் . 


186 இயற்கையில் சிகைகள் இருப்பது அழகு . 
அதிலும் மாணியிலும் , யோனியிலும் தனி அழகு ! 

அதை 
மழித்துப் பார்த்தால் விகாரத் தோற்றம் . 


187 நீச்சல் உடை அணிந்து குளிக்கும் மாதர்களைக் 
காணும் போது ஏற்படும் இன்ப எழுச்சியைவிட , மார்பில் 
புடவையைக் 

கட்டிக் கொண்டு கால் , துடை 
தெரியக் குளிக்கும் மாதர்களைக் காணும் போது எழும் 
எழுச்சி மிகவும் அதிகம் . 


சிறிது 


188 கொஞ்சம் கொஞ்சமாக 

ஆடையை நீக்கிப் 
பிகுவோடு கெஞ்சியும் , கொஞ்சியும் மிஞ்சும் ஆடை அகன் 
றால் அது ஒரு சுவையான இன்பம் ! திடீர் என முழு 
நிர்வாணமாக்கப்படுவதோ , நிர்வாணமாய்த் தோன்று 
வதோ சுவை இல்லை ! 


189 இல்வாழ்க்கையில் இருந்து விடுபடுவதை விட 
இல்வாழ்வில் சிரமம் குறைவே . 


190 பெண் போகம் தருபவளாக மட்டும் இருந்தால் 
போதாது . 

மோகம் தருபவளாகவும் இருக்க வேண்டும் ! 
191 கிழவர்கள் , குமரிகளைப் 

பார்க்கிறார்கள் , 
கிழவிகள் , குமரர்களைப் பெரும்பாலும் பார்ப்பதில்லை ! 

192 பெற்றோர்களின் பாசத்தைப் பிள்ளை கட்குப் 
படிப்பு , வேலை , திருமணம் வரை வைப்பது நியாயம் . 
அதற்கு மேலும் வைத்தால் பிள்ளைகளின் கோபத்திற்குத் 
தான் ஆளாகணும் . பாசத்திற்கும் ஒரு எல்லை உண்டு . 


39 


வேண்டும் . இல்லையேல் , அந்தப் பாசமே பெற்றோர் 
கட்கு நாசமாக முடியும் ! 


193 கணவன் மனைவி என்பது குடும்பம் , காதல் 
என்பது தனி இன்பம் என நினைக்கின்றனர் . இரண்டும் 
ஒன்றே . மனப்பான்மைதான் வேறு . கணவன் மனைவி 
அன்பு , காதலால் கனிய வேண்டும் . 


மிருக 


194 பெண்மை , மென்மை . ஆனால் , போகத்தில் , 
அவள் ‘ கடுமையை விரும்புகிறான் . அதில் அவளுக்கு 
மிக்கச் சுவை . அந்தச் சுவையை . 10 மாதம் சுமந்து பிரச 
வத்தின் வே தனையில் , உச்சத்தில் அனுபவிக்கிறாள் . 
195 ஆணின் 

உணர்ச்சிகளையும் அவள் 
தாங்கித் தன் உணர்ச்சிக்கு ஈடுசெய்து கொள்கிறாள் 

. 
அவள் உணர்ச்சி அவன் உணர்ச்சிக்கு ஈடாகாது . 
உண்மை அவனுக்குப் புரியாது ! 
196 கணவனை விட மனைவி அறிவாளியாக இருப்பி 

கணவன் மனம் புண்படக் காட்டிக் 
காள்ளக்கூடாது . 


இந்த 


னும் 


அதனைக் 


197 ஒரு மனைவியால் ஒரு கணவனைத் திருத்த முடிய 
வில்லையானால் யாராலும் திருத்த முடியாது . 


198 மனைவி , படுக்கை அறையில் , தான் , வெட்கம் 
விட்டு முழு 

மச்சுகம் காணக் கணவன் விரும்பும்படி நடந்து 
கொள்ளணும் . அதே சமயம் , மனைவி , தனது இன்பசுகங் 
களுக்கு ஏற்பக் கணவனை நடந்து கொள்ளுமாறு 
லீலையில் கேட்கணும் . 


காம 


199 மனைவி என்பதை விடத் துணைவி என்பதே 
சரி . ஒன்றை என் பிள்ளைகள் , நண்பர்கள் , ஏற்கவில்லை . 
ஒரு நியாயத்திற்கு என் மனைவி தான் துணை நின்றாள் ! 


40 


உலகியல் 


1 நம்பிக்கை நலம் தரும் ; நாசமும் தரும் . 


2 பொருள் சேரும் போது , செலவு செய்யாமல் 
சிக்கனமாக இரு . செலவாகும் பொழுது நிறையச் செலவு 
செய்து விடு . 


3 . 

கடவுளை வணங்கும் முறைகளையும் பூஜிக்கும் 
அல்லது அர்ச்சிக்கும் வகைகளையும் நன்கு நோக்கினால் 
அவை ஒவ்வொரு மனிதனும் நல்லுணர்வுடன் நீண்ட 
காலம் வாழ உதவும் நற் பயிற்சிகளாகும் . 


4 உலகில் ஒன்று ஒருவனுக்கு இன்பமாக இருக்கும் . 
அதே ஒன்று வேறு ஒருவனுக்குத் துன்பமாக இருக்கும் . 

5 என் வீட்டிற்கு ‘ Atom home எனப் பெயர் . 


6 நட்பு கொள் , அறிவிற் பெரியோர்களிடம் . 


7 நான் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு கட்டத்தை 
யும் நடிப்பாகவே நடிக்கிறேன் காரணம் , அடிக்கடி 
பாத்திரம் மாறுகிறது . நடிப்பை நன்றாக நடிக்கவேண்டும் 
அது நடிகன் கடமை . 


- 


8 கெட்டதை ஒரு தடவை 

கூடக் 

கணப்பொழுது 
கூடச் செய்யாதே . 

உன்னை ஐக்கியப் படுத்திக் 


41 


கொள்ளும் உதாரணம் : இன்று தூங்கக் கூடாது என்று 
முடிவு கட்டினேன் . என்னை மீறி ஒரு வினாடி கண்ணயர் 
வோம் என்று எண்ணினேன் . உடன் அதற்கு அடிமைப் 
பட்டுத் தூக்கத்தில் ஆழ்ந்தேன் . 


9. தூக்கம் மாயை , பிணமாக்கும் . உணர்வு அற்றிருக் 
கும் ஒரு காலம் . விழித்தால் விழித்துக் கொள் . மீண்டும் 
தூங்காதே உன்னை ஏய்த்துவிடும் . 


10 


ஆசை ஓசையாகும் முன் நிதானம் வேண்டும் . 


11 நாட்டில் டாக்டர்களும் , வக்கீல்களும் மூட்டுப் 
பூச்சிகள் . காரணம் , மூட்டுப் பூச்சி களுக்கு இரத்தம்தேவை . 
அவர்களுக்குப் பணம் தேவை . இரண்டும் ஏழை பணக் 
காரன் என்ற வித்தியாசமின்றி நடக்கிறது . 


12 பணத்தில் உயிர் வைத்திருக்கும் பாவிகள் பலர் . 


13 அடிமையில் விடுதலை உண்டு : ஆனால் , அன்பு 
அடிமையில் இல்லை , விடுதலை . 


14 உனக்குச் சம நோக்கு இருக்க வேண்டும் . 
மட்டும் முகத்தை அன்னியர்கள் வெறுக்கும்படி வைத்துக் 
கொள்ளாதே . காரணம் , எல்லோர்க்கும் சமநோக்கு 
இருக்காது . 
15 புன் நகை பூத்திடு ! அன்பாய்ப் 

பார்த்திடு! 
இனிமையாய்ப் பேசிடு ! 

16 வாழ்க்கையே பெரும் போராட்டம் . வெற்றி 
பெறுவது தான் வாழ்க்கையில் ருசி . 

17 என் அவா நல்ல பத்திரிகை ” என்று ஒரு வார 
நீதிச் செய்தித்தாள் நடத்த வேண்டும் . 

18 ஒருவருக்கு ஒன்றை நாம் தந்து விட்டால் அதை 
அவர் சர்வ உரிமையுடன் பயன்படுத்திக் கொள்கிறார் . 


42 


அதே ஒன்றை நாம் மீண்டும் உபயோகிக்க அவர் அனுமதி 
வேண்டும் . பிள்ளைக்கு 00-3 கொடுத்தால் அதை அவன் 
என் காசு , 

என்னிஷ்டம் என்கிறான் . கேட்டால் , 
கொடுக்க மறுக்கிறான் . நம்மிடம் இருக்கும்போது அப்படி 
அவன் நினைப்பதில்லை . கொடுப்பதை 

யோசித்துக் 
கொடு . 


ஒருவருக்குப் 


19 ஒருவனுக்குப் புதிய அதே ஒன்று , 
பழசு . 


20 மனிதன் தான் உலகம் . மனிதன் நல்லது என்று 
முன்னோர் செய்ததை அனுபவித்து வாழ வேண்டும் . 


21 மௌனமாய் இருப்பதனால் எவ்வளவு நல்லதோ , 
அவ்வளவு கெடுதலும் இருக்கிறது . 

மௌனம் 
நாஸ்தி என்கின்றனர் , எல்லாச் சந்தர்ப்பங்களிலும் அல்ல . 


கலக 


22 இன்றைய நிலையில் உண்மை யோக்கியன் , 
மெய் சொல்லுபவன் , நல்லவன் , தன்னைப் பற்றி நான் 
யோக்கியன் என்று சொல்லிக் கொள்ளக் கூடாது . அது 
அவனைப் பெரிதும் பாதிக்கும் , காரணம் , அயோக்கியத் 
தனம் நாட்டில் பெருகி யோக்கியதை என்பதின் 
பொருளே தெரியாத நிலையில் இருக்கிறது . 


23 கோள் சொல்லுதல் , வாள் கொண்டு வெட்டுவ 
தினும் கொடிது . “ கோள் சொல்லித் திரிய வேண்டா. 


24 பிராமணர் நயமாகவும் கடிந்தும் வேலையை 
வாங்கிக்கொள்வர் . காரியசித்தி பெறுவதில் சமர்த்தர்கள் . 


25 நல்லவன் , கெட்டவன் அவன் வாயில் . மனத்தி 
லும்தான் . 


26 லஞ்சம் கொடுப்பதே லஞ்சம் வாங்கத்தான் ; 
ஆதயமின்றி எவனும் லஞ்சம் கொடான் , 


431 


27 சில மலையாளத்தவர்களிடம் அவ்வளவு 
மரியாதையான தன்மையில்லை என்றே நினைக்கிறேன் . 


28 காரணமின்றிச் சுற்றுவது மெத்தத் தப்பு . 


29 இட்டார் பெரியோர் ! இடாதார் இழி குலத் 
தோர் . இது அறிவாளி. கொடுத்தால் நல்லவர் , கொடுக்கா 
விட்டால் கெட்டவர்- இது சாமான்யன் . 


இன்று 


பணம் தான் 


30 அன்று குணம் பெரிது : 
பெரிது ! 


31 பணக்காரன் என்றும் அடிமை ; ஏழை என்றும் 
சுதந்திரவான் . 

ஆனால் , பார்வைக்கு 

இப்படித் 
தோன்றாது ! 


32 வசதி மிகின் அசதி மிகும் . 


33 பங்காளி என்ற சொல் விஷம் கலந்த சொல் . 


34 பணக்காரர்கள் அல்லது 

பெரிய 

மனிதர்கள் 
சவகாசத்தில் நன்மையைவிடத் தீமை நேருவது சுலபம் . 


35 தமிழ் = இனிமை என்பது 

போல் , போலீஸ் 
பொய்மை . எங்கள் நைனா ஒரு யோக்கியமான போலீஸ் ! 


36 உலகில் நடக்கும் ஒவ்வொரு நல்லதும் , கெட்ட 
தும் நம்மை ஓர் அளவு அவசியம் பாதிக்கிறது . 


37 விளையாட்டுக்குக் கூடப் பொய் சொல்லாதே ; 
பாம்பு , விளையாட்டுக்குக் கடித்தாலும் விஷம் . 


38 ஆடை , அரை மனிதன் , அந்தநாள் . இப்பொழுது 
ஆடையே மனிதனாகக் கருதப்படுகிறது ! 


39 பொறுமையால் , வறுமையை எதிர்க்கலாம் . 


44 


40 ஒருவனை அடித்து விடுவதைவிடக் குற்றத்தை 
கண்டிக்க , அவன் , அதை உணரும்படி புத்தி சொல்வது 


மேலானது . 


41 வக்கில்களுக்கு தான் பொய் சொல்லக் கூலி 
கொடுக்கப்படுகிறது . திடமாய்ப் பொய் சொல்லி ஏமாற் 
றும் வக்கிலே அறிவாளி என்கிறது உலகம் . 


முன்னேறும் 


42 அதிக சீக்கிரம் 

அமைதியின்றி 
எதுவும் அதே வேகத்தில் சீர்கெடும் . 


பணக்கார 


43 தீபாவளி பண்டிகை ஏழைக்கு தான் . 
னுக்கு அன்றாடம் தீபாவளிதான் ! 


44 பிராமணன் சுத்தமான சுயநலம் . 


45 பாலில் தண்ணீர் கலக்க வேண்டி ஓட்டல்காரன் , 
பால்காரனிடம் தண்ணீர் கலக்காமல் பார்த்து வாங்கு 
கிறான் . திருட வேண்டியவன் , எதிரி திருடாமல் பாது 
காக்கிறான் . 


46 நம்மைக் கண்டு பயப்படுகிறவர்களிடம் நமக்குப் 
பயம் ஏற்படுகிறது . காரணம் , பரிதாபம் , வாஞ்சைதான் . 


47 பிறருடைய ரகசியங்களைத் தெரிந்து கொள்வது 
அபாயகரமானது . 


48 நம்புவ தால் தான் நம்புபவனும் , நம்பப் படுகிற 
வனும் பாதிக்கப் படுகின்றனர் . 


49 “ நம்பினேன் என்னை - மோசம் செய்தான் 
என்கிறோம் . ” நம்பியதால் தான் அவன் மோசம் செய்ய 
நினைக்கிறான் ! மோசம் செய்கிறான் . 


50 ஆடையில் அழுக்குப் படாமல் பாது காக்கிறோம் . 
துவைத்தால் போய்விடக்கூடிய அழுக்குப் பட்டாலும் 


45 


பதருகிறோம் . ஆனால் , நிரந்தரமாக அழுக்குப் போகாத 
அதாவது சாயம் போகாத துணி வாங்குகிறோம் ! 


51 எந்த அயோக்கியனும் முதலில் யோக்கியன் தான் 

52 வேலை வாங்குவதைக் காட்டிலும் , வேலை 
செய்வது சற்றே சுலபம் . 


53 எதையும் எல்லோராலும் அனுபவிக்க இயலாது . 


54 பயந்தால் தான் பொய் சொல்ல வேண்டும் . 
மெய் சொல்பவன் தான் தைரியமான வீரன் . 
55 கிழிக்கவும் கூலி , நெய்யவும் கூலி ! 

விற்பனை 
செய்யவும் ஆள்கள் உற்பத்தி செய்யவும் ஆள்கள் .. 


56 நம்மூர் விஷயங்களை வெளியூரார்கள் நம்மை 
விடக் கூர்ந்து கவனித்து அறிவார்கள் . காரணம் , அவர்கள் 
வெளியூரைப் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் . 


57 அன்றாட உபயோகத்திற்குத் தேவையான 
சரக்கு வியாபாரம் மேலான வியாபாரம் . வியாபாரம் 
ஒன்று என்றால் அதில் எல்லாம் இருக்க வேண்டும் . 
எண்ணெய் வியாபாரம் என்றால் , எண்ணெய் 
யாவும் , வாசனை எண்ணெய் , நெய் உட்பட இருக்க 
வேண்டும் . 


வகை . 


58 சிந்தனையுடையவன் சிரமப்பட்டே தீருவான் . 

59 யோக்கியனை எல்லோரும் விரும்புகின்றனர் . 
வரவேற்கின்றனர் . ஏன் ? அயோக்கியன் ஆக்குவதற்குத் 
தான் ! 


60 சென்னையில் ஒவ்வொரு தெருவுக்கும் பெரிய 
போர்டுகளில் 

ஆரம்பம் , தெரு முடிவு என 
எழுதப் படவேண்டும் . 


தெரு 


46 


61 குளிர் நாடு கட்குப் போக விரும்புகிறவர்கள் 
அவசியம் ஆறு மாதம் உதகையில் இருந்தால் எல்லா 
பழக்க வழக்கங்களிலும் அனுபவம் பெறலாம் . 

62 ஒன்றைச் சொந்தமுடன் அனுபவிப்பது வேறு . 
சொந்தமின்றி அனுபவித்தால் , அனுபவித்தவரை லாபம் ! 


63 சொந்தம் ஏற்படின் பந்தம் அதிகம்தான் . 


64 சுகத்திலிருப்பவனுக்குப் புறச் செவியில் கூடக் 
கஷ்டப்படுபவனின் ஈனக்குரல் கேட்பதில்லை . காரணம் , 
அவன் அவனைவிடச் சுகமாக இருக்கும் இடத்தைக் குறி 
வைத்தும் , உள்ள சுகக்தை அனுபவித்துக் கொண்டும் 
இருக்கிறான் . 


65 மனிதனுக்கு மிக்கச் சுலபமானது . 

தன் உயிரை 
மாய்த்துக் கொள்வது தான் . எதையும் செய்து விடுகிறான் . 
உயிரை மட்டும் மாய்த்துக் கொள்வதில்லை ! 


தான் 


66 மனிதன் பயத்துடன் பல காரியங்களைச் செய்யத் 
செய்கிறான் . பயந்து செய்து , 

ஆபத்தில்லை 
என்றால் அதில் அவனுக்கு அளவுக்கு மேல் சந்தோஷம் ! 
பெருமைகூட ! 

67 ரிஷா இழுப்பவனை, ரிக்ஷாவில் இருப்பவன் 
சோம்பேறி என்கிறான் . என்ன விந்தை ! 


கடன் கொடுத்தால் 


கடமை 


68 க ! .- ன் வாங்கிக் 
ஆகாது . 


69 என் வீட்டில் குழம்பு வைக்கவில்லை என்றால் 
எங்களுக்குக் கஷ்டம் இல்லை ; பிச்சைக்காரருக்குக் கஷ்ட 
மாய் இருக்கிறது ! 

70 உண்மை சொல்வதற்கு இவ்வுலகில் எவ்வளவோ 
பயப்பட வேண்டியிருக்கிறது . 


47 


71 சுயநலம் வரும் பொழுது தான் மனிதனின் 
உண்மை நிலையைச் சோதிக்க முடியும் . எவனும் சுய 
நலத்தை விட்டுக் கொடுக்க மாட்டான் . 

ஓரளவு விட்டுக் 
கொடுத்தாலும் போற்றப்பட வேண்டியவனே . 


72 பெரிய மனிதர்களிடம் கடன் கொடுத்து வாங்கு 
வதை விட ஓர் ஏழைக்கு இனாமாகக் குறைந்த அளவு 
தருமம் செய்வது எவ்வளவோ மேல் . 


73 பெரும்பாலான பணக்காரர்கள் இன்று ஏழை 
களைப் போல் பேசியும் நடித்தும் வருகிறார்கள் . 


அனேகமாக எல்லாரும் குறித்த காலத்தில் தருவ 
தாகச் சொல்லி வாங்கும் கடன் தொகையை அப்படிக் 
கொடுப்பதில்லை . 


75 எந்த நல்லவர்களையும் 

நம்பி 

எதிர்பார்த்து 
எதிலும் இறங்க வேண்டா . 

76 செலவு செய்கையில் தான் சிந்தனைக்கு 
தர வேண்டும் . 


வேலை 


77 செலவு 
வருகிறது . 


செய்வதால் தான் சிலருக்கு 


வறுமை 


78 பழக்க வழக்கத்தில் தெரியும் , அவனவன் பிறப்பும் 
வளர்ப்பும் . 


79 எல்லாப் பணக்காரர்கட்கும் ஏழைகள் தான் 
தருமம் செய்கிறார்கள் . ஆனால் , இதை யாரும் நம்ப 
மாட்டார்கள் ! 


80 உருக்கத்துடனும் , உணர்ச்சியுடனும் பேசும் 
பேச்சில் உணர்ச்சி வசமாகாமல் இருக்க முடியாது ! 

81 வாழ்க்கை எதிர் காலத்தில் பரிணமிக்கும் . 
அப்பொழுது ஆடம்பரமாக இருக்கலாம் என்றிருப்பான் 


48 


ஒருவன் . நடந்தவரை சரி , நாளை எப்படியோ என்றிருப் 
பான் ஒருவன் . அவனவன் எண்ணப்படி இரண்டும் சரியே . 
என்றைக்கும் ஒரே விதமாக இருப்பவனைப் பற்றிக் 
கவலையில்லை . 


82 நல்லவர்கட்குக் கெட்ட குடும்பம் அமைவதால் 
தான் அவர்கள் மேலும் அனுபவசாலிகளாகவும் , அறிவாளி 
களாகவும் ஆகிறார்கள் . 


83 நல்லவர்கட்கு ஒரு கெட்டது . கெட்டவர்கட்கு 
ஒரு நல்லது என்கின்றனர் . அதனால் தான் பேதம் தெரி 
கிறது என்பது தான் இதற்குக் காரணம் . 


84 கைக்கடிகாரம் ஒரு முறை பழுதுபட்டாலும் அது 
ஒரு பெருங்குறையே ; மங்கை ஒரு முறை பழுது பட்ட 
மாதிரிதான் . 


85 யோக்கியனை விட அயோக்கியன் தான் தடபு 
லாகவும் படாடோபமாகவும் நடந்து கொள்வான் . 


86 திருட்டைக் கண்டு பிடித்தவன் திருடனைக் 
கருணையோடு மன்னித்து மறந்து விடுவான் . 
திருடன் அப்படி மறப்பதில்லை ! 


ஆனால் 


87 மரியாதையைப் பிறர் சொல்லிக்கொடுப்பதாலும் 
இப்படி இப்படி நடந்து கொள்வதால் வரும் என்ற 
எண்ணத்துடன் நடந்து கொள்வதாலும் நிரந்தரமாக 
அடைய முடியாது . 


அவன் 


88 ஒருவன் , ஒருவனை 

ஏமாற்றுவதும் , 
தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதும் தான் இன்றைய 
வாழ்க்கை . 


89 ஒவ்வொரு குள்ளனும் தான் அவ்வளவு குள்ள 
மில்லை என்றே நினைக்கிறான் . ஒவ்வொரு உயரமான 


49 


மனிதனும் தான் அவ்வளவு உயரமில்லை என்றே நினைக் 
கிறான் . 


90 சுற்றுப்புறம் உன்னை ஏமாற்றவே 

எண்ணு 
கிறது . உன்னை உத்தமனாக இருக்க விடாது . 

ஆகை 
யால் நீ ஏமாறாதே . 


91 பெரிய மனிதர்களாக இருப்பதற்கு அவசரத் 
தன்மை கூடாது . அமைதி , நிதானம் வேண்டும் . 


கடமை 


92 கடன் வாங்கி வாழ்கிறவன் வாழ்க்கையைக் 

என்று எண்ணுபவன் . கடனின்றி வாழ்க்கை 
நடத்தத் தெரிந்தவன் வாழ்க்கையை ஒரு கலை என்று 
உணர்ந்தவன் . 


93 ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்தவனே . எல்லோர் 
நிலைக்கும் அவன் அவனுக்குத் தாழ்ந்தவன் இருப்ப 
தாகவே எண்ணுகிறான் . ஆனால் , உயர்ந்தவன் என்ப 
தைப் புரிந்து கொள்ள வில்லை . 


94 கடன் வாங்கும் பழக்கம் பள்ளிப் 

பிள்ளைப் 
பருவத்தில் சொல்லித் தரப்படுகிறது . 

கடன் வாங்கிக் 
கழித்தல் ! அதையே வாழ்க்கையில் செய்கிறான் . 


வாழ்வதைவிடக் 


கண்ணியமான 


95 கடனின்றி 
வாழ்க்கை இல்லை . 


கொடுக்காதவர்களே 


ஒரு 


வகையில் 


96 கடன் 
நல்லவர்கள் . 


97 அவனவன் அளவுக்கு அவனவன் எக்கிப் பார்ப் 
பான் . அணிலைக் கண்டேன் . 


98 அன்பும் பண்பும் நெருங்கிய பொருள்கள் அன்பு 
பண்பை வளர்க்கும் , பண்பு அன்பைப் பெருக்கும் . 


50 


99 திருடனும் , பறி கொடுத்தவனும் பதறிக் கொண்டு 
தான் இருக்கிறார்கள் . திருடியவன் , எப்படியோ அப 
கரித்து விட்டோம் என்று அஞ்சுகிறான் . 

விட்டவன் , 
‘ நம்மது எப்படியோ நம்மை விட்டுப் போய் விட்டதே ! 
என்று ஏங்குகிறான் . 


100 நாம் மறந்தால் மறதி தான் . ஆனால் , பிறன் 
மறந்தால் அதை நாம் எளிதில் ஏற்றுக் கொள்வதில்லை . 


கலக்கமில்லா 


101 கள்ளமில்லா உள்ளமிருந்தால் , 
நெஞ்சு அமையும் . 


102 மனிதன் மனிதனின் திருட்டைப் பாதுகாக்கவே 
மதில்கள் , இரும்புக் கதவுகள் போடப்படுகின்றன; மிருகங் 
களுக்குச் சாதாரண வேலியே போதும் ! 


103 அறிவாளியாக வாழ்வதை விடக் கடினமான 
வாழ்க்கை வேறெதும் இல்லை . அறிவிலியாக வாழ்வது 
சிரமமில்லா வாழ்வு . 


104 வயது ஆக ஆக மனித இனம் தன்னை அழகு 
படுத்திக் கொள்ள நினைக்கிறது . சிறு வயதில் 15-25 
அழகு முதிரும் பருவம் . அழகை அதிகப்படுத்திக் கொள்ள 
ஆசை . பிறகு , அழகு குறைந்து கொண்டு வரும் ; அழகை 
நிலைநிறுத்த நினைத்துப் பாடுபட்டுக் கொண்டு வருவாய் . 


105 அறிவாளியின் வாழ்வில் ஏற்படும் எல்லாத் 
துன்பங்களும் அவனுக்கு நல்ல ஆசான்களைப் போல் 
இருந்து மேலும் அறிவை வளர்க்க உதவும் . 


காசுக் 


கடை 


106 இன்றைய 

( நகைக் கடை ) 
ஒவ்வொன்றும் ஒரு பகல் கொள்ளைக்காரன் கடையே . 
107 பவுன் என்பதே ஒரு 

ஏமாற்றுப் பொருள் ! 
அதில் நடக்கும் ஏமாற்றமோ அதைவிடப் பன் மடங்கு ! 


51 


108 அனேக ஏழைகள் அறிந்தோ , அறியாமலோ 
பணியாமல் இருக்கிறார்கள் . பணிவு தான் பலன் தரும் ! 


109 ஏழை பணிந்தால் கோழை என எண்ணுவார் 
கள் பணக்காரன் பணிந்தால் பண்பு என்பார்கள் . 


110 ஏழைகளின் சொத்து பணிவும் , பணியாமையுமே ! 


சம 


111 இறுமாப்புக்கு எதிர்த்தலும் அன்புக்கு அடிமை 
யாதலும் அறம் . 

112 நட்பில் அந்தஸ்துடையவர்கள் நட்பே 
சிறந்தது . 

113 பணக்கார நட்பு என்றைக்காவது ஒரு நாள் மன 
வேதனையை உண்டு பண்ணும் . 
114 உயிரற்ற பணத்தை , உயிர் 

, உள்ள உயிர்ப் 
பிணங்கள் , உயிரை விட மேலாக மதிப்பது பெரும் 
விந்தை ! 


115 இன்றைய உலகம் , அன்பு , நட்பு ஆகிய இரு 
பெரும் பொருளையறியாமல் பண்பு கெட்ட , அன்பற்ற 
அற்பர்களைப் பணமிருப்பதால் மதிக்கும் வெட்கம் கெட்ட 
நிலை வேடிக்கையாக இருக்கிறது ! 

116 வாய் வாழ்த்துவதற்கேயன் றி வைதற்கு அல்ல . 
‘ வாயார வாழ்த்தி மனமாரப் புகழ்ந்து என்கின்றனர் . 
117 ஒரு மனிதனை அழைத்து , “ உனக்குக் 

கால் 
தேவையா ? அல்லது ஒரு கார் தேவையா ? என்றால் ,, 
கால் தான் என்பான் ! அவயவம் சரியாக இருந்தால் 
தான் பணத்தைக் கூட அனுபவிக்க முடியும் ! 


118 பெரியவர்கள் , வலியவர்கள் , கொஞ்ச பலத் 
தைச் சிறியவர்களிடம் பிரயோகித்தாலும் கூடச் சிறிய 
வர்கள் முழு பலத்துடன் அதைச் சமாளிக்க முடிவதில்லை . 


52 


119 சுயநலம் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே 
ஆரம்பமாகிறது . 

மிகச் சிறு குழந்தைகள் 

தின்னும் 
பொருள்களை அவைகட்குப் பிடித்தமானவைகளை வேறு 
யாருக்கும் தருவதில்லை . 


120 இந்த நாட்டில் உயர்ந்த ஜாதி என்று சொல்லிக் 
கொள்பவன் எல்லாம் வந்து குடியேறியவன் தான் . 


உபசாரம் 


அனாச்சாரம் 


போல் 


121 அதிக 
தோன்றும் . 


122 மனிதன் வறுமையிலும் , செல்வம் சேரும்போதும் 
கணக்குப் பார்க்கிறான் . 


துன்பம் 


123 இன்பம் கலந்து 

அனுபவிக்கலாம் . 
தனித்தே அனுபவிக்க வேண்டிய ஒன்று . 


124 தப்பை யாரும் தன் பேரில் வைத்துக் கொள்வ 
தில்லை . ரயில் போய்விட்டது ! தாமதித்தது நாம் . 
அது மணிப்படி போய் விட்டது . 


125 டாக்டர் 

தொழில் 
தெய்வீக தொழில் . 

இதை 
டாக்டர்கள் . 


உண்மையிலேயே 

ஒரு 
உணர்ந்தவர்கள் தான் 


126 எல்லோரும் உண்மையை மூடி மறைத்து வாழ் 
கின்றனர் . ஒருவன் திறந்து பேசினாலும் , அதையும் 
ஏற்காமல் அதைப் பொய் 

அதைப் பொய் என்று மீண்டும் கூசாமல் 
சொல்லி வாழ்கின்றனர் . 


127 வயோதிகம் முன்னே செல்ல விடுவதில்லை . 
வயதானவர்கள் நடக்கும் போது கூட முன்னுக்குத் தள்ளு 
வதில்லை . பின்னுக்கே தள்ளுகிறது ! 


55 


நாமே 


128 , பிறரைத் திருத்துவதைக் காட்டிலும் 
திருத்திக் கொள்வதே சுலபம் . 


129 சுய நலம் இருப்பது தவறில்லை . எதிரி எவ்வளவு 
சிரமப்பட்டாலும் பரவாயில்லை . தன் காரியம் நிறை 
வேற வேண்டும் . என்பது தான் கொடுமை ! அய்யர்கள் 
பலரும் அப்படித்தான் ! 


130 அறிவாளி , தனவந்தனைப் பைத்தியக்காரன் 
என்று எண்ணுகிறான் . தனவந்தன் , ஏழையைப் பைத்திய 
காரன் என்று நினைக்கிறான் ! 


131 பணத்தை வைத்துப் பணக்காரன் எடை போடு 
கிறான் . அறிவை வைத்து அறிவாளி 

போடு 
கிறான் . 


எடை 


132 செல்வம் இல்லாத செல்வாக்கும் , செல்வாக்கு 
இல்லாத செல்வமும் பயனற்றதே .. 


133 வயது ஏறிக் கொண்டே போகுமே தவிர இறங் 
காது . அது போல இனிப் பொருள்களின் விலை 
தவிர இறங்காது . 


ஏறுமே 


134 மனிதன் பிறரையும் , பிறவற்றையும் நம்பியே 
வாழ்கிறான் . 

135 மனிதன் தன்னம்பிக்கையற்றவன் . தன்னையே 
நம்புவதில்லை ! 


136 தன் வீட்டில் , தன் அலுவலகத்தில் , அரண்மனை 
யில் தான் இருக்கும் ஆசனத்தை நெருங்கியவர்க்கும் 
மேலானவர்கட்கும் கொடுப்பது தன்னை அவர்களிடம் 
ஒப்படைப்பதாகும் . 

4 


54 


137 முன்னேற்றமென்பதே எதிர்நீச்சல் தான் . 


138 மனிதன் தாழ்ந்து போவதைப் பார்த்து மற்ற 
வன் , பரிதாபப்பட்டுக் கொண்டே மகிழ்ச்சி அடைகிறான் ! 


139 தன்னைவிடத் தாழ்ந்தவர்கள் இருப்பதையே 
மனித இனம் விரும்புகிறது . உயர்ந்தவனை மதிக்கிறது . 
ஆனால் விரும்புவதில்லை ! 


மதித்தலும் ; தாழ்ந்தவனை 


140 உயர்ந்தவனை 
மிதித்தலும் உலக நீதி . 


141 புகழ் வந்தால் இகழ் வருவது உறுதி . இகழ் 
வந்தால் புகழ் வருவது கடினம் . 


142 வக்கீல் பொய் சொல்லுகிறார் போகட்டும் . 
பிறரையும் பொய் சொல்ல வைக்கிறாரே ! 


143 பட்டதாரி என்றால் , மனப்பாடம் செய்தவன் 
என்று பொருள் . 


144 படித்தவர்கள் என்றால் பிறர் எழுதியதைப் 
படித்தவர்கள் தாம் . 


145 சந்தர்ப்பம் நின்று கொண்டிருக்காது . அதற்குப் 
பெயரே சந்தர்ப்பம் ! 


146 Men want to earn , But Dosen t want to learn . 


147 நம் சொல்லைப் பிறர் நம்ப வேண்டுமாயின் 
நமக்கு நாம் சொல்வதை நிறைவேற்றும் சக்தியும் திடமும் 
வேண்டும் . 

148 இளமையில் பதவி , புகழ் அனுபவிப்பது மிக்க 
மகிழ்ச்சியே . பிற் பகுதி பூராவும் பழம் பெருமை பேசியே 
சாகலாம் . முதுமையில் , புகழ் , பதவி , சொற்ப காலம் , 
இவை குறைந்தாலும் , சிரமம் சொற்ப காலமே . 


55 


149 ஆண்டுகட்கு முன் 

நான் 

கூறியது இன்று 
( 23.2.73 ) C.M.G 

நினைவு 

படுத்தினார் . எனக்கும் 
ஆழத்திலிருந்து நினைவு வந்தது ! 


150 நான் சிறிய மனிதர்களில் பெரிய மனிதனா ? 
பெரிய மனிதர்களில் , சிறிய மனிதனாய் இருக்கிறேனா ? 


151 உருவங்களை 

விடப் பெயர் சற்றுக் காலம் 
நீடித்து நிற்கிறது . சிலைகளைக் காணும்போது அவை 
ஏன் என்றுகூட நினைப்பதில்லை . 

பெயர் நீண்ட நாள் 
உள்ளது . 


152 சர்வோதயக் கதர்கடையால் நான் அறிவாளி 
யானேன் . ஆனால் ஆற்றலை இழந்தேன் ! 


153 நோயாளி, டாக்டரைக் கடவுளை விட நம்பு 
கிறான் . ஆனால் , டாக்டருக்கு அது புரிவதில்லை . 


பலர் 


154 டாக்டர்களில் சிலர் தான் டாக்டர்கள் . 
சம்பளத்திற்குத் தான் டாக்டர்கள் ! 


155 தன் கையே தனக்கு உதவி என்பது ஒவ்வொரு 
மனிதனும் பிறர் உதவியை நாடும்போது தான் மிகவும் 
உண்மையெனத் தெரியும் . 


156 வயதானவர்கள் , தன்னிலும் வயதானவர்களின் 
திடத்தைக் கண்டு நமக்கு அவ்வளவு வயதாகவில்லை என 
எண்ணுகிறார்கள் . 


இழக்கலாம் . 


தன்னை 


157 எதையும் 
கூடாது ! 


இழக்கக் 


158 ஒவ்வோர் உணர்ச்சியும் ஒவ்வொரு கிளர்ச்சியே 
கிளர்ச்சியைத் தளர்ச்சியாக்கவும் முயற்சியாக்கவும் 
நிதானம் தேவை . 


56 


159 வாய் வாழ 
பேச்சு . 


உதவும் முக்கிய கருவி . உணவு , 


160 எந்தச் சூழ்ச்சியும் மனிதன் அறிவால் கண்ணால் 
ஏற்படுத்தியதே . ஆகவே மனித அறிவுக்கும் , கண்ணுக்கும் 
அது தெரிந்து விடும் . 


161 ஆபத்தில் சிக்கிய ஒருவனுக்கு உதவி செய்யு 
முன் சிந்தித்துச் செய்ய வேண்டும் . 


162 உபகாரம் செய்தவனுக்குப் பெரும்பாலும் 
அதைப் பெற்றவனால் அபகாரமே . காரணம் , நன்றி 
உள்ளவர்கள் மனித இனத்தில் குறைவு ! 


163 தான் தவறு செய்யாமல் இருந்து கொண்டு , 
மற்றவனைத் தவறு செய்ய வேண்டாம் என்பது சரியே . 
தான் தவறு செய்து , மற்றவனைத் தவறு செய்யாதே 
என்பதும் சரியே , 


தவறு 


பண்ணாமல் 


இருப்பது தான் 


164 நாம் 
அறிவுடைமை . 


165 புகழ் , பணம் ஆகியவற்றை மனைவி , மக்கட்குச் 
சம்பாதிப்பதில்லை . தனக்குத்தான் ! 


166 அநீதி , பிறருக்கு இழைக்கப்படுகையில் , பிறர் 
அனுபவிக்கையில் நமக்குத்தெரிவதில்லை . நமக்கு நடக்கும் 
பொழுது பெரிதாக அறியப்பட்டு அங்கலாய்க்கிறோம் . 


167 கண்ணாடியை யாரும் பார்ப்பதில்லை . தங்கள் 
முகத்தைத் தான் பார்க்கிறார்கள் ! 


சாகின்ற 


மனிதன் 


செய்கின்ற 


சாகசங்கள் 


168 
அதிகம் ! 


57 


169 ஆஸ்துமா ஒரு அதிசய வியாதி . இறப்பது தான் 
உறுதி என்றாலும் , மனிதன் மறதியால் அதை நினைப்ப 
தில்லை . அதைவிட ஆஸ்துமா மனிதனுடன் இருக்கிறது . 
அதை இவன் அது வராத சமயம் மறந்தே விடுகிறான் . 


170 வாழ்க்கையை , நாளை செம்மைப்படுத்திக் 
கொள்வோம் என்பதை விடச் செம்மையாக வாழ்வது 
தான் நலம் . 


171 வாழ்க்கையை முடிந்தவரை இன்ப மயமாக்கிக் 
கொள்ள வேண்டும் . 


உண்டு . 


172 பலவற்றில் எனக்குத் தொடர்பு 
அனேகமாக எதையும் தொடர்வதில்லை . 


173 பலவற்றைப் பற்றிச் சிலவாவது அறிந்திருப்பது 
நல்லது . 


174 பொது அறிவு இருந்தால் வாழ்வது சுலபம் . 
ஒன்றில் எவ்வளவு அறிவு இருப்பினும் பொதுவாக 
வாழ்க்கைக்கு உதவாது . 


175 குறளுக்குப் பொருள் காண நல்ல தமிழ் அறிவு 
தேவை . புலவர்கள் உரையில் கருத்து வேறுபாடு காணப் 
படுகிறது . உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று அனை 
வருக்கும் புரியும்படி அமையும் அறமொழி வாக்கியங்கள் 
சாலவும் சிறந்தன . 


176 மிக்க சிரமத்துடன் மிக்க வசதி அடைவதை 
விடக் கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் வசதி மேல் . சிரம 
மில்லா வசதி தான் வசதி ! 


177 ஆடை அணிகள் அதிகம் அணிவதும் சுமப்ப 
தற்கே . ( சுமைதான் ) 


58 


பண்பாள 


178 பணக்காரனாக இருப்பதை விடப் 
னாக இருப்பதே மேல் . 


179 பலசாலியாக இருப்பதைவிடப் புத்திசாலியாக 
இருப்பது அவசியம் . 


180 இயற்கையின் அமைப்பில் மென் காற்று ஒன்று 
போதாதா சுகத்திற்கு ? 


நான் நிறைவான வாழ்வு வாழ்கிறேன் ! 


182 இயற்கையின் மென்மைத் தன்மைகளை மனிதன் 
ருசித்து அனுபவிக்க வேண்டும் அதற்குத் தானே உணர்வு 
உள்ளது . 


விட 


183 ஒருவன் பணத்தைச் சம்பாதிக்கும் பொழுதை 

அவன் அதை நல்ல காரியத்திற்குச் செலவு செய்யா 
மல் கருமித்தனமாக நடந்து கொள்ளும்போது , பிறர் 
வெறுப்பைச் சம்பாதித்துக் கொள்கிறான் . 


சம்பாதிப்பது எவ்வளவு சரியோ , 

அதே போல் 
நியாயமாய்ச் செலவு செய்யவும் வேண்டும் . 


வரவு செலவு தான் இயற்கை. 

வரவு - செலவு - இருப்பு நியாயம் . 
அநியாயம் . 


அதிக இருப்பு 


வரவுக்குமேல் செலவு செய்பவன் முட்டாள் . 

வரவுக்குச் சரியாகச் செலவு செய்பவனும் வாழத் 
தெரியாதவனே . 

184 காசுக்குப் பீ தின்னுவதாகக் கூறுகிறார்கள் . பீ 
தின்னுபவர்கட்கு எல்லாம் காசு கிடைக்குமா ? 

185 யாரையும் இலட்சியம் செய்யாமல் இருக்கலாம் . 
ஆனால் , யாரையும் அலட்சியம் செய்யக் கூடாது . 


- 


59 


186 ஓய்வு பெற்றவர்கள் , வளவள எனப் பேசுகிறார் 
கள் . அதிலும் கடந்தவைகளை ; காரணம் , எதிர்காலச் 
சிந்தனையில் -உடல் தளர்வால் - நம்பிக்கை இன்மையால் . 

187 ஓய்வு பெற்றவர் வாழ்க்கை , முடிந்த மாதிரி. 
உத்யோக மட்டில் இல்லை . வாழ்க்கையிலும் கொஞ்சம் 
நாட்களையாகினும் சாந்தமாய் , அமைதியாய் , தனிமை 
யில் , பிறருக்குச் சிரமம் கொடாமல் கடந்தவைகளைப் 

நினைத்து இயற்கையில் நிலைத்து நிற்க 
வேண்டும் . 


பாடமாக 


188 விகாரம் , ஒன்றை அதிக அழகான தாகப் பார்க்க 
விரும்புவதால் தோன்றுவது . 

189 எதையும் முழுதும் அனுபவித்து விட்டால் 
வெறுப்பு வரும் . . அதனால் , எதையும் அளவோடு அனுப 
வித்து வந்தால் நல்லது . ஆகவே தான் பெரியவர்கள் , 
‘ வாழ்வு வந்தாலும் அதை 

வைத்துப் பார்க்கனும் 
என்கின்றனர் . 

190 கழி , குத்து , கராத்தே கற்றுக் கொடுக்கிறோம் . 
மனிதனை 

நேசிக்க எங்கும் பள்ளியோ , பயிற்சியோ , 
இல்லை . 


191 சிலர் பொருள் வாங்குகையில் அவர்கள் 
பொருளைக் கவனிப்பது , பொருளை உற்பத்தி செய்யும் 
சிரமம் போல் உள்ளது . வாங்குவோர்க்கு வியர்க்கிறது ! 


192 சொல்லும் , செயலும் ஒன்றுபடும்போது ஒரு 
முழுமை உண்டாகிறது . 

193 சொல்லும் , செயலும் வேறுபடும்போது இரண் 
டும் மூளியாகின்றன . 

194 ஒருவனுக்குத் தொல்லை கொடுக்கையில் , 
தொல்லையை அனுபவிப்பவனுக்கும் தொல்லை , அதனை 


60 


ஆகவே 


ஏற்படுத்தியவனுக்கும் அது தொல்லை தான் . 
இரண்டும் வேண்டா . 


195 பாராட்டு தலை அனைனரும் விரும்புவர் , 
பாராட்டுதலுக்காகப் பணி செய்யக் கூடாது . செய்கின்ற 
வேலையைப் பொறுத்துப் பாராட்டுதல் கிடைக்க 
வேண்டும் . 


196 உன் மேல் வரும் அவதூறுகளை அணைத்து 
விடு . இல்லையேல் அந்த நபர்களை அணைத்துக் கொள் . 


197 காற்று , மழை , நதி , கடல் , மணம் அனைத்தும் 
நமக்காக வருவதில்லை . ஆனால் நாம் அவைகளை 
அவைவரும் சமயம் 

அனுபவித்துக் கொள்ள 
வேண்டும் . 


அணுகி 


198 அதிகாலையும் , இரவும் மிகவும் அமைதியாக 
இருப்பது போன்று தெரிகிறது . 

உண்மை . 
வானமும் , பூமியும் அமைதியாகவே உள்ளன . மனிதன் 
தான் அமைதியைக் குலைத்துக் கொள்கிறான் . 


அதுவல்ல 


199 ஆசை இருக்கலாம் . அது நிறைவேற அலைச்ச 
லும் , ஆவேசமும் கூடாது . நிதானமான முயற்சி தேவை . 


200 அப்படி , இப்படி எல்லாம் வாழ வேண்டும் என 
நினைக்கலாம் . அப்படி எல்லாம் வாழ முடியவில்லையே 
என்று ஏங்கக் கூடாது . 


எப்படி எல்லாம் வரழலாம் என்று முயலலாம் . அதே 
வேலையாக அமையக் கூடாது . 


மன 


எப்படி வாழ்ந்தாலும் ஒன்று தான் . 

அமைதி 
யோடு உள்ளதை உணர்ந்து , மகிழ்ந்து 

அதனுடன் 
இன்புற்று முழு வாழ்வு வாழ வேண்டும் . 


61 


வாழ்க்கை என்பது வெற்றிகள் மட்டுமல்ல . நினைப் 
பதை முடிப்பது , தோல்விகள் , நினைவுகள் நிறை 
வேறாமை , 

பல தொல்லைகள் , சங்கடங்கள் கலந்ததே . 
அனைத்தையும் பழக வேண்டும் . 


201 சிலருக்குப் பல தெரியும் . சிலருக்குச் சில நன்கு 
புரியும் . அதனை வாழ்வில் கடைப்பிடித்து நடந்து காட்டி 
வாழ்வது இல்லை . 


விஷயங்களை அனுபவித்து ரசிப்பது ஓர் இன்பம் . 


202 இன்பம் என்பது அனைவருக்கும் ஒன்றாகப் 
பொதுவாக இருப்பதில்லை . ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்று 
இன்பமாக இருக்கும் . 


203 துன்பமும் பலவகை . அனேகருக்கு அனேக வகை . 


நோய் உடல் துன்பங்கள் ஒன்றாக இருக்கலாம் . மனத் 
துன்பங்கள் மாறுபட்டவை . 


ஒருவன் 


204 ஒருவனைக் காட்டி 

வாழலாம் . 
ஒருவனைக் காட்டிக் கொடுத்து ஒருவன் வாழக் கூடாது . 


205 நம்முடைய நேர்மை , நாணயம் , ஒழுக்கம் , அச்ச 
மின்மை மற்றவர்களை ஈர்க்கும் ; நம்மிடம் மரியாதை 
கொடுக்கச் செய்யும் . 


206 கிழக்குடல் அலைவது : கிழ மனது திடமாக 
மேலும் வாழ நல்லவைகளை ஆகாரத்தை உட்கொள்ள 
விழைவதால் ஏற்படுகிறது . 


207 டாக்டர்கள் உயிர்களைக் காப்பாற்றுகிறார்கள் . 
உயிரைக் காப்பதே முதல் வேலை . எழுத்தாளன் உயி 
ரோடு இருப்பவரைக் காப்பாற்றுகிறான் , 


62 


208 கல்லூரி ஆசிரியர்களாக இருப்பது சர்கசில் 
மிருகங்களை நடத்தும் Ring Master வேலையாக இருக் 
கிறது , இக் காலத்தில் . 


209 என் உடல் நலத் திடமின்மை என் முன்னேற்றத் 
தைப் பாதிக்கிறது . அதே சமயம் , யோக்கியதையை 
வளர்க்கிறது . 


210 முன்னேற்றத்திற்கான காரியங்கள் நிலை பெற 
உதவுவதில்லை ; நிலை பெற உதவும் செயல்கள் 
முன்னேற்றத்திற்கு உதவுவதில்லை . 


211 நம் சிரமத்தை யாரேனும் ஏற்றால் நமக்கு 
இன்பம் . ஒருவன் நடக்காமல் ரிக்ஷாவில் போவது 
அவனுக்கு இன்பம் . ஆனால் , இழுப்பவனுக்குத் துன்பம் . 


212 பெண்கள் ஆங்கிலம் நன்றாகப் பேசுகிறார்கள் . 
ஆண்களைவிட இனிமையாகவும் பேசுகிறார்கள் . சரள 
மாகவும் பேசுகிறார்கள் . 


213 வல்லவன் வாழ்வான் . நல்லவன் வாடுவான் . 
வாழ்வு வல்லவனுக்குத்தான் போலும் ! 


214 பன்றி மலம் உண்கிறது ? மனிதன் பன்றியையே 
உண்கிறான் . இதில் எது அருவருப்பு ? 


215 வசதி 

படைத்தவள் , காம வேட்கையால் , 
சோரம் போகிறாள் . நடுத்தரக் குடும்பத்தினர் , பணத் 
தேவைக்கும் பகட்டுக்கும் விபச்சாரம் செய்கிறாள் . ஏழை , 
சோற்றுக்கு விலை போகிறாள் . 


216 பருமனான உடல் இளைக்கப் பட்டினி கிடப்பது 
கூடப் பலன் அளிப்பதில்லை . ஆனால் , பெரும் மனக் 
கவலை ஏற்படின் இளைத்து விடும் . 


63 


217 பொய் வெற்றி பெறலாம் . மெய் தோல்வி 
அடையலாம் . தோல்வியுற்றாலும் மெய் நிலைத்து 
நிற்கும் . 


218 மனிதன் அழிகின்ற மனிதனை நம்புவதில்லை . 
நிலம் , வீடு , 
வீடு , தோப்புகளையே நம்புகிறான் . 

இவை 
இவனைக் காட்டிலும் நீண்ட நாள் இருக்கும் . எனவே 
அதையே நம்புகிறான் . 


219 குடியர் , கூத்தியர் ; சூதாட்டக்காரர் , திருடர் 
கூட ஒற்றுமையாக இருப்பார்கள் . ஆனால் , அறிவாளி 
கள் ஒற்றுமையாக இரார் . 


220 நல்ல வசதி என்கிறார்கள் . அது என்ன ? நிறைய 
நிலம் , வீடு , பணம் இவை தான் . யாரும் நல்ல அறிவா , 
நல்ல ஒழுக்கமா , நல்ல உடல் நலமா , நல்ல கலை ஞானமா 
எனக் கேட்பதில்லை . வசதி என்பது பணம் . 
உலகம் ஆகிறது . 


அதுவே 


என்ற 


ஒன்று , 


இன்று 


221 நேற்று அவசியம் 
அனாவசியமாகலாம் . 


இன்று தேவை அல்லாத ஒன்று , நாளைக்கு மிகவும் 
தேவையான ஒன்றாகவும் இருக்கும் . 


222 மனிதன் 

கஷ்டப்பட்டுச் சம்பாதிக்கிறான் . 
அதைக் காப்பாற்ற மேலும் கஷ்டப்படுகிறான் , அவனுக் 
குப்பின் அந்தச் சொத்து என்ன ஆகும் என்று மேலும் 
கஷ்டப்படுகிறான் . 


சிலருக்கு 


223 அறிவாளிகள் ஆற்றும் கடமைகள் 
மடமையாகத் தோன்றும் . 


224 வயதானவர்கட்குப் பெரும்பாலும் உடல் தளர்ந் 
தாலும் உள்ளம் - தளராமல் எண்ணத்தின் திண்மை 


64 


அதிகப்பட்டுப் பலப்படுகிறது . 
போன்றது . 


இது வைரம் பாய்வது 


வயதானவர்களின் நற்பண்புகள் வைரம் பாயின் 
நன்மையே . தீமைகளும் அப்படியே வளர்வதால் தான் 
சிரமப்படுகின்றனர் . 


225 இளைஞர்கள் , வயதானவர்கள் விட்டுக் கொடுத் 
துப் போனால் என்ன என்று எண்ணுகிறார்கள் . ஆனால் , 
வயதானவர்கள் , ‘ இளைஞர்களை விட எத்தனையோ 
ஆண்டு நாம் விடாப் பிடியாக இந்தக் கருத்தில் ஊறி 
இருக்கிறோம் . அதனால் , நாம் விட்டுக் கொடுக்கக் 
கூடாது . இளைஞர்கள் வயதில் இளையவர்கள் . அதனால் , 
கருத்தின் வயது சிறியது . அவர்களே விட்டுக் கொடுக் 
கட்டும் என்று எண்ணுகிறார்கள் . 

226 நல்ல பழக்க வழக்கங்கள் ஏன் பிறந்தன தெரி 
யுமா ? அறிவாளிகள் பக்கமாக முட்டாள்கள் நெருங்காமல் 
இருக்கத்தான் . 

227 வயோதிகம் தனக்கே ஒரு சுமை . பிறருக்கு அது 
ஒரு பெரும் சுமை . 

228 நோயற்ற வயோதிகம் ஒரு பெரும் சொத்து . 


229 மரம் சென்று உதவி செய்வதில்லை . அது இருந்த 
டத்திலேயே இருந்து கொண்டு நிழல் , காய் , கனி , 
இலைகள் கொடுப்பதுபோல நம்மிடம் வருவோருக்கு 
உதவினாலே போதும் . 


230 ஒருவர் ஏன் எல்லோருமே , எப்பொழுதுமே 
கடுகடுப்பாய் முகத்தைச் சுருக்கிக் கொண்டு இருக்க 
முடியாது . 

231 ஒழுக்கத்துடனும் , நேர்மையாகவும் , உண்மை 
யாகவும் , முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்து வாழ்ப 


65 


வர்களை , அறிஞர்களும் , பணக்காரர்களும்கூட 
கின்றனர் . 


232 நான் என் காரியங்களைச் சாதித்துக் கொள்ள 
யாரிடமும் அவசரப்பட்டதும் இல்லை . அவர் களுக்கு ஒரு 
மயிரிழை கூட ஊறு விளைவித்ததில்லை . அவர்கள் மனம் 
கோணவும் நடந்து கொண்டதில்லை . 


233 வேலையில்லாத நபரைச் சந்திப்பது மிகவும் 
சிரமம் . காரணம் , குறிப்பான இடத்தில் இருக்க அவசியம் 
இல்லை . வேலையில் உள்ளவர்களைச் சந்திப்பது சுலபம் . 


234 மனிதன் பிறரை ஏமாற்றி விட்டாலும் , செய்த 
தவறில் இருந்து தப்பித்துக் கொண்டாலும் பெரும் 
சந்தோஷம் அடைகிறான் . ஏமாற்றியதும் தப்பித்துக் 
கொண்டதும் மற்றொரு நாள் துன்பம் விளைவிக்குமென 
நினைப்பதே இல்லை . துன்பம் தொடரும் . இன்பம் 
தொடர்வது இல்லை . ஆகையினால் , துன்பம் விளைவிக் 
கும் செயல்களைச் செய்யக் கூடாது . 


235 ஓய்வு , வேலையில் இருந்து மட்டுமல்ல , குடும்ப 
வேலைகளில் இருந்தும் ஒதுங்கி இருப்பது ஒரு உயிருக்கு 
உண்மையான சுதந்திரம் . 


236 வக்கீல்கட்குக் கேஸ் தோற்றாலும் பீஸ் உண்டு . 
டாக்டர்களுக்கு கேஸ் மரித்தாலும் பீஸ் உண்டு . 


237 சந்நியாசிக்குச் சம்பாதிக்கத் தெரியாது . 
சம்பாதிக்கத் தெரியாமல் தான் சந்நியாசி ஆகிறான் . 

சந்நியாசிக்குத் தான் வாழக் கொஞ்ச வசதிகளே 
போதும் . பிறரைப் பற்றி நினைப்பதில்லை அவர் . 

238 ஜிப்மர் மருத்துவ மனையில் பலவித வியாதி 
யஸ்தர்களைக் காணும்பொழுது நாம் நல்ல நிலையில் 


66 


விரைவில் செத்து விடலாம் என்ற நினைவு வருகிறது . 
காரணம் , அவ்வளவு பயங்கரமான கொடிய வியாதிகள் 
மனிதனை விரட்டுகின்றன . 


239 மனிதனுக்கு வரும் பிணிகள் அவனைப் பற்றிச் 
சிந்திக்கவும் , இறையைச் 

சிந்திக்கவும் பேருதவியாக 
அமைந்துள்ளன . 


240 சிறை , 

சமூக விரோதிகளுக்குத் தண்டனை . 
மருத்துவமனை , தன் உடலுக்குத் தீங்கு செய்தவனுக்கும் , 
உடலைக் கவனித்துக் கொள்ளாதவனுக்கும் தண்டனை . 


241 வயதான ஓய்வுக் காலத்திலும் , பணம் , பதவி 
கள் இருந்தால் அனைவரும் விரும்புவர் . ஏன் ? காரியம் 
நடக்கும் , ஏதேனும் கிடைக்கும் என்று தான் . 


242 ஓடி ஆடி உழைக்கும் பருவம் வரை , இவனால் 
ஏதேனும் செய்ய முடியும் நமக்கு உதவுவான் என்று தான் 
மற்றவர்கள் மதிக்கின்றனர் ; விரும்புகின்றனர் . 


243 வயதானவர்களின் 

ஆலோசனைகளை யாரும் 
கேட்பதில்லை . அனுபவமுள்ள யோசனைகளைக் கேட்பது 
மிகவும் நல்லது . 


244 வயது வந்த பிள்ளைகள் , தாய் , தந்தையர் 
மனம் நோகும்படி நடந்து கொள்வது பிள்ளைகளைப் 
பாதிக்கும் . 


245 திருடர்கள் மத்தியில் , திருடாதவன் , திருடன் 
ஆக்கப் படுவான் ! 


246 பிறர் மதிக்க மிகவும் சிரமப்பட்டும் , சில சமயங் 
களில் மனசாட்சியை விட்டும் , அசிங்கப்பட்டும் , பணம் 
சேர்க்கின்றனர் . அப்பொழுதுகூட அறிவாளிகளும் , யோக் 


6 . 


கியர்களும் , நேர்மையாளர்களும் , அந்தப் பணம் படைத் 
தோரை மதிப்பதில்லை . 


247 அரிதரிது மானிடராய்ப் பிறத்தல் இது முது 
மொழி . என்மொழி : அதனினும் அரிது மனிதனாய் 
வாழ்தல் . 


248 நோயாளிக்குத் துணையாக ஒருவர் இருப்பது 
மிகவும் சிரமம் . 


249 என் பெரிய மகன் , அவன் எனக்குக் கடிதம் 
எழுதும் போது , கண் கலங்கினேன் என்று எழுதினான் . 
நான் அதைப் படிக்கும் போது அழுதே விட்டேன் ! 


250 அவர் அவர் அளவுக்கு அதிகமாகச் சில மனிதர் 
செய்துள்ளார்கள் . அதைப் பெரிதாகவும் பேசுகிறார்கள் . 
இது சரிதான் . 


251 தவற்றை மனிதன் உணர வேண்டும் . உணர்வதே 
சிரமம் . தவற்றை உணர்ந்தபின் நீக்கிக் கொள்ளவும் 
வேண்டும் , உணர்ந்தால் மட்டும் போதாது . 


252 உழைப்பாளி சுகம் பெற்றால் வரப்பேறிப் போக 
மாட்டான் . மிகவும் உண்மை , எப்படி இறுமாப்பும் திமிரும் 
வருகிறதோ ! 


253 ஆண்டவன் என்னை மிகவும் சுகமாகவும் , செல்ல 
மாகவும் , சகல வசதியோடும் வாழவைத்துள்ளான் . 
அதனால் தான் என்னால் சிறு இடையூறுகளைக் கூடத் 
தாங்க முடிவது இல்லை . 


254 எல்லோரும் எல்லோருக்கும் தைரியம் கூறுவார் 
கள் . அவர்கட்குத் துன்பம் , தொல்லை வரும் சமயம் , 
எல்லோரும் அச்சப்படுவார்கள் . இது தான் இயற்கை . 


68 


255 கஷ்டப்பட்டுச் சம்பாதித்தவனைப் பெரும்பாலும் 
குடும்பத்தினர் பாராட்டுவதில்லை . தூஷணையே செய் 
கின்றனர் ! 


எளிது . 


256 நாம் பலரைக் கேள்வி கேட்கலாம் . 
ஆனால் , நம்மை யாரும் கேள்விகள் கேட்காமல் நடந்து 
கொள்வது கடினம் . 


257 வேட்டியைக் கரை பார்த்து எடுப்பதோடு சரி . 
பின்னர் , இவனும் பார்ப்பதில்லை !! பிறரும் பார்ப்ப 
தில்லை ! 


258 பிள்ளைகளுக்குத் தேவை யில்லாதவைகளை 
நாம் நம் ஆசைக்காக அணிவிப்பதைவிடக் குழந்தைகளின் 
தேவை அறிந்து அணிவிப்பது தான் நியாயமானது . 


259 சும்மா இருக்கையில் , மனம் , பலதை நினைக் 
கிறது . அதைவிட ஒரு வேலையில் ஈடுபட்டால் மனம் 
அந்த வேலை ஒன்றில் மட்டும் ஈடுபடுகிறது . 


260 


பாடையை அலங்கரிப்பது மிகவும் வீண் . 


261 

ஒரு சாதாரண மனிதன் எந்தச் சிக்கலிலும் 
சிக்காமலும் , தன் கொந்த வாழ்க்கையைக் கவனித்து , 
முடிந்தால் தேடி வருபவர்கட்கு உதவி செய்தும் , வாழ்ந்து 
வருகையில் அவனுக்குப் பெரும்பான்மையினர் விரோதி 
களாக இருக்கின்றனர் . 


262 ஒருவன் 

ஒருவரால் மதிக்கப்படுவதைவிடப் 
பொறாமைக்குள்ளாவதே அதிகம் . 


தான் 


263 யோரை நம்புவது என்பதை 

நாம் 
நிர்ணயிக்கவேண்டும் . நாம் பலரை நம்புவது நம் குற்றமே . 
அவர்கள் குற்றமல்ல . 


ஒ 


264 மனிதன் வாழத் திட்டமிடுகிறான் . பெரும் 
பாலும் அப்படியே வாழுகிறான் . ஆனால் , அவன் சாகக் 
கடமைப்பட்டவன் . சாவதற்குத் திட்டமிடுவதில்லை . 
அனேகமாக அவசியம் சாகவும் திட்டமிட்டுக்கொள்ளணும் . 


265 உண்ணும் பொழுதும் , மலம் கழிக்கும் பொழுதும் 
யார் தேடி வந்தாலும் தேடிவந்த விஷயம் மலம் கழிப் 
பவர்க்கும் , உண்பவர்க்கும் அறிவிக்கப்படக் கூடாது . 
குளிக்கும் போதுகூட மேற்படி முறையைக் கைக்கொள்வது 


நலம் . 


266 நில் 

நில் - நிமிர்ந்து நில் ! 
சொல் துணிந்து சொல் ! 


- 


இருக்க 


267 உண்ணும் போது நிதானமாக , அமைதியாக 

வேண்டும் . மலம் கழிக்கையில் அதனிலும் 
நிதானம் , அமைதி சற்று அதிகம் இருப்பது நலம் . 


268 உணவு உட்கொள்வதில் காட்டும் அக்கறையை 
விட , மலம் கழிப்பதில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் . 


269 உற்சாகமாக வேலை செய்ய வேண்டும் . அதற் 
கேற்ப அமைதியாக ஓய்வு கொள்ள வேண்டும் . 


270 பிறர் உடம்பு துடைக்க ஆடை கொடுத்தால் 
உடம்பிலுள்ள தண்ணீரை மட்டும் துடைத்துக் கொள்ள 
வேண்டும் . நமது ஆடையாயின் உடம்பைத் துடைத்துக் 
கொள்ள வேண்டும் . 

271 ஏழைகட்குப் பெரும்பாலும் வியாதி குறைவு . 
காரணம் , வறுமை கொடிய வியாதி ! தனவந்தனுக்கு 
வியாதியின்மையும் , ஏழைக்கு வியாதியும் கொடுமை . 

272 பணக்காரன் ஏழையை மதிப்பதில்லை . ஆனால் , 
ஏழை பணக்காரனை மதிக்கிறான் . 

5 


10 


273 பெண் நினைத்தால் , மனம் வைத்தால் , பல 
நல்ல காரியங்களைச் செய்யலாம் . பெண் மானத்தை 
விட்டால் எந்தக் காரியத்தையும் சாதிக்கலாம் . 


274 ஏழை , 


சிரமப்பட்டு முன்னேறி வசதியடைந் 
தால் , ஏழையும் , அவனை வேறு கண் கொண்டு பார்க் 
கிறான் . பணக்காரனும் நம்போலாகி விட்டானே என்று 
தவறாகப் பார்க்கிறான் . 


275 பெரியவர்கள் , சிறியவர்களும் , பெரியவர் 
களாகிக் கொண்டு வருகிறார்கள் என்பதை உணர்வ 
தில்லை . 


276 மனச்சிக்கல் உயிரை மாய்க்கும் , மலச்சிக்கல் 
உடலைச் சாய்க்கும் . 


277 என் தந்தையின் போலீஸ் எண் H.C 910 . 


அதைச் 


278 எதையும் இழப்பது மிகவும் சுலபம் . 
சேர்ப்பது தான் மிகவும் சிரமம் . 


279 உழும் காலத்தே ஊர்சுற்றி , அறுக்கும் காலத்தே 
அரிவாள் கொண்டு செல்வது பயன் தராது . இருப்பினும் , 
அப்பொழுதும் ஊர் சுற்றக் கூடாது . 

280 மாணவன் கேள்வி கேட்க வேண்டும் . மாணவ 
னைக் கேள்வி கேட்கக் கூடாது . 

281 படிப்பில் மாணவன் துடிப்பாக இருக்கவேண்டும் . 
படிப்பு அவனுக்கு கிடிப்பாக இருக்கக் கூடாது . 

282 மாணவன் கற்க வேண்டும் . மாணவனுக்குக் 
கற்பிக்கக் கூடாது . 


283 விருந்து , மருந்து மூன்று நாள் . அல்லது மூன்று 
வேளை . இது அந்தக் காலம் , விருந்து , மருந்து ஒரு 
வேளை அவ்லது ஒரு நாள் . இது இந்தக் காலம் . 


71 


284 சிறிய குழந்தைகள் கூடத் தீங்கை எளியவர் 
களிடம் செய்கிறது . 


285 இறந்த பின்னாலும்கூடச் சமாதிக்கும் , சிலைக் 
கும் காவல் தேவைப் படுகிறது இந்தக் காலத்தில் . 


286 நடிப்பது என்பது சிரமம் தான் . 


287 அஞ்சி அஞ்சி அஞ்சாமல் வாழ வேண்டும் . அஞ்சி 
யும் வாழ வேண்டும் . அஞ்சாமலும் வாழ வேண்டும் . 


288 சில மனிதர்களை எவ்வளவு ஆண்டுகள் பழகினா 
லும் புரிந்து கொள்ள இயலாது . அவ்வளவு கொடிய 
எண்ணங்களையும் உள்ளடக்கி மேல் பூச்சுடன் 
கிறார்கள் . 
289 

ஊதியம் பெற உதவியவரை நாம் உள்ளளவும் 
மறக்கக் கூடாது . 


290 இரயிலில் பிரயாணம் செய்கையில் சக பிரயாணி 
கள் உடன் பிரயாணம் செய்பவர்களிடம் அன்பாகவும் , 
உதவி மனப்பான்மையுடனும் நடந்து கொள்கிறார்கள் . 
அக்கம் பக்கத்தில் அப்படியில்லை . காரணம் , சிறிது தூரம் , 
சிறிது நேரம் என்பதால் , அதைப் போலவே வாழ்க்கைப் 
பயணமும் , சிறிது தூரம் என உணர்ந்தால் அன்பாகவே 
வாழ்வார்கள் . 


291 மனிதன் நாணயத்தை எடைபோடக் கடன் 
கொடுத்துப் பார் . மனிதனின் யோக்கியதையைத் 
தெரிந்து கொள்ள தனிமையில் ஒரு மங்கையை விட்டுப் 
பார் . 


292 சிரிப்பு வரும் வார்த்தைகளைக் கூறினால் 
சிரிக்கிறார்கள் . சிந்திக்க வைக்கும் வார்த்தைகளைக் 
கூறினால் இரசிப்பது இல்லை . 


12 . 


293 அச்சகம் வைக்க அவசியம் தமிழில் தேர்ச்சி 
பெற்ற ஒருவர் , பிழை திருத்தம் செய்ய இருந்தால் தான் 
பதிவு செய்ய வேண்டும் . மருந்துக் கடைக்குக் கம்பவுண்டர் 
போல ! இல்லையேல் , தமிழ்க் கொலை தவிர்க்க முடியாத 
தாகிவிடும் ! 


294 

தொழிலாளி முதலாளியாகி ஒரு தொழில் 
ஸ்தாபனம் நடத்தினால் மற்றத் தொழிலாளிகளை 
வேலை வாங்குவது சிரமம் . கட்டுப்பாடு இராது . 


295 சில மனிதர்கள் உலகிலுள்ள எதைக் கண்டாலும் 
வெறுப்புணர்ச்சியுடன் பார்க்கிறார்கள் . அவர்களுக்கு 
உலகம் கசப்பாகவே இருக்கும் ! 


296 பகுத்தறிவு படைத்த மனிதன் சுகமாக நிம்மதி 
யாக , அமைதியாக , அல்லற்படாமல் வாழ வழி வகுத்துக் 
காண்டு வாழ வேண்டும் . 


297 பகுத்தறிவற்றவை என்று கூறப்பெறும் மிருகங் 
கள் தாம் அமைதியாக , கவலையின்றிப் பொறாமை , சூது , 
சூழ்ச்சியின்றி வாழ்கின்றன . 


298 மனிதன் தானே வகுத்துக் கொண்ட வழிப்படி 
நடப்பதில்லை . ஆனால் , மிருகங்கள் வகுத்துக்கொண்டோ 
வகுக்காமலோ ஒரு முறைப்படி வாழ்கின்றன . 


299 Money purse should be a mini purse .. 


731 


கவர்ந்தவை 


1 


பஈன்றாள் பசி காண் பாளாயினும் செய்யற்க 
சான்றோர் பழிக்கும் வினை ” -குறள் . 


2 “ ஆகுக , ஆக்குக ” - விவேகானந்தர் . 


3 Don t worry be merry . 


4 ஏழைபடும்பாடு என்ற திரைப்படம் நல்ல 
கருத்துடையது . நாகையா நடிப்புப் போற்றக் கூடியது . 
மனிதனை மாற்றும் கதை . கருத்துடைய மனிதனை இப் 
படத்தில் கடமையை 

விடக் கருணை 

பெரியதெனக் 
காட்டப்படுகிறது . கடமை மாய்ந்தது , கருணை முன் ! 


5 எண்ணித் துணிக கருமம் ; துணிந்தபின் 
எண்ணுவம் என்பது இழுக்கு.- குறள் . 


6 << Be a Health offieer Don t be a doctor .. 


7 குற்றாலம் பார்த்தபின் செத்தாலும் சாகலாம் . 


8 திருச்செந்தூருக்குத்தான் திரு சேர்த்தது நியாயம் . 


9 குமரியைக் கண்ட பின் குருடானாலும் பரவா 
யில்லை . குமரி தரிசனம் அவ்வளவு மேன்மை ! இன்பம் ! 


வீணை . 


10 வாத்தியங்களில் நான் விரும்புவது 

வாசிப்பவன் நிமிர்ந்தே உட்கார்ந்து மேனோக் 
குடன் வாசிப்பான் . 


11 


Love all , Trust a few , Hate none . 


12 மைசூர் சாமுண்டீஸ்வரி மலைமேல் இருந்து 
நகரைப்பார்த்தால் , நக்ஷத்திர மண்டலத்தில் நாம் இருப்ப 
தாகத் தோன்றும் . 
13 திப்பு சுல்தான் 

ஆண்டு மாண்ட ஸ்ரீரங்கப் 
பட்டணத்தில் வரும் காவேரியில் குளிக்கையில் ஜலத்தைத் 
தன்னையறியாமல் சாப்பிடத் தான் தோன்றுகிறது . 


14 அரண்மனைவாயிலில் நடக்கையில் எந்தப்பிச்சைக் 
காரனுக்கும் கம்பீரமான நடைதான் வரும் . அரண்மனை 
களையும் , தர்பார்களையும் பார்த்தால் அந்த அழகு 
கம்பீரம் இவற்றிற்கு மீண்டும் மன்னர்கள் ஆண்டாலும் 
தேவலை எனப்படுகிறது . 


15 


The resuit of the Past is the present . 


16 சிக்கனமாக இருப்பதே ஏழைகளின் செல்வம் 

(சிங்சௌ பொன் மொழி ) 


17 Tunge is the enemy of the neek .. 


18 காலையில் வானத்தைப் பார்த்துக் கொண்டிருந் 
தால் கதிரவன் ஒளி எழும் சமயம் மேக மண்டலத்தில் 
தோன்றும் பல வண்ண ஜாலங்கள் மிகவும் அழகாக 
இருக்கும் . 


19 யமுனைக் கரைக் கோட்டையில் இருந்து தாஜ் 
மகாலை : நாள் கூட பார்த்தால் தெவிட்டாது . ஆகாயம் 
பின்னணி அல்லவா ? 


20 கார்த்திகைமாத நிலவு மிக இனிமை . கார்த்திகை 
மாதத் தயிரும் மிக ருசி . 


2 மரம் , செடி , கொடிகள் காற்றினை அசைவில் 
ஆடுகையில் , நானும் , அவை களுடன் சேர்ந்து காற்றை 
ரசித்து ஆடுவதாக நினைப்பேன் . 


22 மரம் , செடி , கொடிகளின் சிறிய கிளைகள் 
காற்றில் ஆடும் . 

அவைகளில் 

உட்கார்ந்து ஊஞ்ச 
லாட்டிக் கொள்ளும் பறவை இனங்களின் மகிழ்வில் 
நானும் பங்கு கொள்வேன் . 


23 மரம் , செடி , கொடிகள் அசைவற்றிருப்பதைக் 
கண்டு அதன் அமைதியை ரசிப்பேன் . நானும் அவை 
களுடன் அமைதியுறுவேன் . 


* 


76 ) 


அரசியல் 


1 கடமையைச் செய் , உரிமை கிடைக்கும் . 1942 
முதல் வியாபாரி ஆனான் பெரிய விவசாயி , 


2 ஏழை பணக்காரனை வெறுக்கிறான் என்றல்ல 
ஏழை சமத்துவத்தை விரும்புகிறான் என்றுதான் 
பொருள் . 

3 மனிதன் விரும்புவது உணவும் உடையும்தான் . 
பணம் அல்ல . 

4 இன்றுவரை எனக்குச் சாதிப்பற்று கிடையாது . 
எந்தச் சாதியைக் குறித்தும் இழிவாகப் பேசினால் என் 
மனம் வேதனை அடையும் . கட்டாயக் கலப்பு மணத்தால் 
சாதிபேதம் போகும் . 

5 தேர்தலில் இன்றைய நபர்கள் தமக்கு ஓட்டு செய் 
யாதவர்களைத் திட்டுகிறார்கள் . விரோதமாய் எண்ணு 
கிறார்கள் . பெரும் முட்டாள் தனம் ! நட்பு வேறு , ஓட்டு 
வேறு . நண்பனாய் இருப்பதனால் தான் இவன் அதற்குத் 
தகுதி அல்ல என முடிவு கட்டி அடுத்தவனுக்கு ஓட்டு 
செய்தது . நிற்பவன் இதை உணராது தனக்கு ஓட்டு 
செய்யாதவனைக் குற்றவாளி என நினைக்கிறான் . என்ன 
அறியாமை ! 

6 ஓட்டு போடுபவன் , நேராக உம்மை இத் தேர்தல் 
சம்பந்தமாய் நான் வெறுக்கிறேன் உனக்கு ஓட்டு செய்ய 


77 


முடியாது எனத் தெளிவாய்ப் பறை சாற்றலாம் . 
அல்லது , “ என் இஷ்டப்படி , எனக்கு எப்படி அப்பொழுது 
தோன்றுகிறதோ , அப்படிச் செய்வேன் எனச் சொல்ல 
லாம் . 


7 கற்பனைக் கட்டுரைகள் எழுதுபவன் 

பெரும் 
பாலும் ஏழையாக இருப்பான் . அவனால் தான் ஏழ்மை 
யின் தாழ்மையை உணர்த்தியும் , பணக்காரனின் நிலையை 
எண்ணி உயர்த்தியும் சித்தரித்துப் புரட்சிகரமாய் எழுத 
முடியும் . 

8 நடுநாயகமாய் இருப்பது இக்காலத்தில் இருபுறமும் 
இடியாய் முடிகிறது . அக்காலத்தில் இந்நிலைக்கு இரு 
புறமும் கவுரவம் . இக்காலத்தில் ஒருபுறம் சார்தலே மேல் . 


9 கிருபளானி கட்சியைக் கலைத்தது பெருங்குற்றம் . 
கலைக்க வைத்தது ராஜதந்திரமின்மை . இது என் கருத்து . 


10 என் ஆட்சியில் லஞ்சம் கொடுத்தவனுக்குத் 
தூக்குத் தண்டனை அளிக்கப்படும் . 

சிந்தனை பேனா முனையுடன் நில்லாமல் செய 
லிம் சேர்த்து நடாத்த வேண்டும் . 


12 பலநாள் ஒருவனுக்குச் சோறு போடுவதைவிட 
அவனைச் சோற்றுக்குச் சம்பாதிக்க வழி செய்தல் 


மேலானது . 


13 பணக்காரன் ஏழைக்கு அடிமை ; ஏழை பணத் 
துக்கு அடிமை . இருவருக்கு மட்டுமல்ல யாவருக்கும் 
பொது உழைப்பு . 

14 பெண்கள் எந்த அரசியல் கட்சிகளிலும் சேர 
லாகாது . என் கருத்து , இது . 

15 மிருகங்களின் மேல் மனிதன் சவாரி செய்வது 
( தன்நல ) இயற்கை . மனிதனாகிய பணக்காரன் மனித 


18 


தவறில்லை 


னாகிய ஏழை மேல் சவாரி செய்வது தவறு . 
என்கிறது இன்றைய ரிஷா வண்டி . 


16 உலகயுத்தம் - அமெரிக்கா 

அல்லது ருசியா ; 
கொஞ்ச காலம் உலக மண் எல்லாம் ஒரு கொடியின் கீழ் 
இருக்கும் . 


17 பணத்தின் மதிப்புப் பாழ்பட்டுப் பண்டங்களின் 
பரிமாறல் ஏற்பட வேண்டும் . 


18 மனிதனோ மூளையோ இன்றைய இந்தியா 
இல்லை . பணம் இன்றைய இந்தியா ; பணம் நடத்து 
மனிதடை 


கிறது , 


ன ! 


19 பண ஆட்சியை ஒழிக்கக் குண ஆட்சியை ஓங்க 
வைக்க வேண்டும் . 


பண 


20 

மில்லாதவன் பிணம் என்கின்றனர் . 
இப்பொழுது பிணமல்ல , நடைப்பிணம் . ஆனால் , சீக்கிரத் 
தில் பணம் உடையவன் பிணமாவான் . 


21 ஓரிடத்தில் பணம் ஒன்று சேர்ந்ததால் ஒற்றுமை 
யாய் ஆதிக்கம் செலுத்துகிறது . குவியல் , பரவல் முறையில் 
அவை பிரிக்கப்பட்டால் நாம் அதை ஆளலாம் . 


22 பணமும் , குணமும் 

சேர்ந்து 

இருப்பதில்லை . 
காரணம் இரண்டும் விரோதிகள் . இரண்டும் சேர்ந்து 
இருப்பது போல் சில இடங்களில் தெரியும் . 


23 நாடு பிடிப்பதன்காரணம் , உலகம் மண் . மண்தான் 
யாவும் . 

மனிதனுக்கு வேண்டியதெல்லாம் மண்ணிலே . 
ஆகையால் தான் , மண்ணுக்குச் சண்டை உயிரைவிட்டுக் 
கூட 


79 


24 தற்சொலையைத் தடுப்பதும் , தண்டிப்பதும் 
மடத்தனம் . தற்கொலை ஏற்படுவது ஆட்சியின் குறையே 
பெரும்பான்மை . 


25 பொதுவாகக் காங்கிரசைப் பலக் குறைவாக்கியது 
வீரமான்யம் தான் . காங்கிரசைக் கலைத்திருக்க வேண்டும் . 
அல்லது 

காங்கிரஸ்காரன் பதவிக்குச் சென்றிருக்கக் 
கூடாது . இரண்டும் நடக்கவில்லை . அதனால் இரண்டுக்கும் 
கெட்ட பெயர் . 


26 என் ராஜாஜி அங்கிருந்து தமிழ் நாட்டை 
அடையக் காரணம் , நேரு அவர்களின் எதேச்சதிகாரம் 
பிடிக்கவில்லை ; தனது கருத்துக்களுக்கு நல்ல இடம் தர 
வில்லை என்ற காரணமே என எண்ணுகிறேன் . 


27 “ மாஜி M.L.A ; M. P ; எனப் பலர் போட்டுக் 
கொள்வார்கள் . அதற்கு நான் , மாஜி சுமங்கிலி என்பது 
தான் பொருள் என்கிறேன் . 


28 பார்ப்பனர் உயர்ந்த 

காலம் 

போய் 
திரா விடர் உயர்கிற காலம் . அதாவது சக்கரம் ஒரு சுற்று 
சுற்றி விட்டது . 


என்பதை 


29 பதவிக்குப் போனபின் அவர்கள் சாதரணர் 

உணர்வதில்லை . பதவி முடியும் வரைக் 
காத்திருக்க வேண்டியிருக்கிறது . பின்னர் தான் தாழ்வு . 
முன் சமத்துவம் . இடையில் உச்சநிலை . கடைசியில் கடை 
நிலை . உச்சியில் தான் ஜாக்கிரதை தேவை . உயர்ந்த 
இடம் ! 

30 உச்சிக்குப் போய் விட்டால் உச்சியில் இருக்க 
வேண்டும் . பிடித்திருந்தால் இருக்க வேண்டும் . 

ஆசை 
தீர்ந்து விட்டால் அல்லது 

முடிந்து விட்டால் 
இறங்கி விட வேண்டும் . அதை விட்டு விழுந்து விடக் 
கூடாது . அதைவிடத் தள்ளப்படக்கூடாது . 


கடமை 


80 


31 மந்திரியாக வருவது சுலபம் . ஆனால் , குறிப் 
பிட்ட படிப்பின்றிச் சாதாரண குமஸ்தாவாக வருவதுகூட 
கடினம் . 


32 அந்தக் கால உயர்ந்த கோயில் , கருமியாக 
இருக்கும் . பணக்காரன் 

அல்லது 

மன்னன் அல்லது 
தனவந்தன் இவர்களின் தனிச்சொத்தைப் பொது உடமை 
ஆக்க , ஆண்டவன் பேரில் நல்லது ஏற்படுமென்ற நம்பிக் 
கையில் , வேலையற்றிருக்கும் தொழிலாளிகட்கு வேலை 
கொடுத்து உழைப்பைக் கலை மூலம் உருவாக்கி நிறுத்திய 
வைகளே இன்று பலபடப் பேசித் தனிச் சொத்தைப் 
பொதுச் சொத்தாக்க வழியின்றி வழி தவறி விட்டது 
உலகம் . 


33 1951 பொதுத் தேர்தல் : எல்லாருக்கும் சம 
அந்தஸ்து என்பதன் 

அடையாளம் , எல்லோருக்கும் 
ஒட்டுரிமை என்று மகிழ்ந்தேன் . நடத்தையில் பெரும் 
பணக்காரருக்குத்தான் என்பது ஊர்ஜிதம் செய்யப் 
பட்டது . ஏமாற்றம் ! 


34 பணம் ஓரிடத்தில் தேங்குவது உழைத்தவர்கள் 
உழைப்புக்குத் தக்க ஊதியம் அனுபவிக்காமல் இருப்பது . 


ஏழைகளின் 


35 பெரும்பான்மை பணக்காரர்கட்கு 
நிலை தெரிவதே இல்லை . 


36 வீட்டுக்கு ஒரு நல்ல முகம் பார்க்கும் கண்ணாடி 
எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் நாட்டுக்கு 
ஒரு நல்ல எதிர்க்கட்சி இருப்பது , 


37 ஒருவன் நமக்கு 

விரோதியாகிறான் , பொது 
நலத்தில் என்றால் ஆகட்டும் . சுயநலத்தில் கை வைத்தால் 
விரோதம் வேண்டாம் என்று விட்டு விடுவோமா ? சுய 
நலத்திற்கு ஒரு நீதி , புறத்தியாருக்கு ஒரு நீதியா ? வேண் 
டாம் . நியாயத்தைச் சொல் . எதுவரினும் வரட்டும் . 


81 


38 ஒருவருக்குச் சிபாரிசு செய்வதைவிடப் பிச்சை 
எடுப்பது சற்றுச் சுலபம் . 


39 அதிகச் செல்வாக்குள்ள 

பெரிய மனிதர்கள் 
சொன்னபடி நடந்து கொள்ள முடிவதில்லை . 
அவசியம் நடந்து கொள்ள வேண்டும் . 


ஆனால் , 


40 கட்சி , பட்சியைப் போன்றது . பறந்து விடும் ) 


41 இன்றைய உலகம் நாய்வால் போன்றது . எந்தச் 
சீர்திருத்தவாதியும் பிடித்துக் கொண்டிருக்கும் 

வரை 
நேராக இருக்கும் . விட்டதும் மடக்கிக் கொள்ளும் . 


42 புல் விற்கும் பெண்களை வாங்கும் கசடர்கள் 
திட்டுகின்றனர் . அதிகக் கேவலமாகப் பின் அவர்களையே 
தூக்கி வரச் சொல்கின்றனர் . நான் கடை வைத்துப் 
புல்லை எடை போட்டுப் பெற்று விற்றால் 

ஹரிஜன 
சேவையாகவும் சீர்திருத்தமாகவும் விளங்கும் . 


43 அரசியல் எந்த நல்லவனையும் கெடுக்கும் , 
அதற்கு முன் மக்கள் அவனைக் கெடுத்து விடுவார்கள் ! 


உண்மை 


44 அரசியலில் அன்புகாட்டும் நண்பர்கள் 
யில் உனக்குத் தீங்கிழைப்பவர்கள் . 


45 கடைசியாக மனிதன் முன்னேற 

வேண்டிய 
பாதை அரசியல் தான் . அதில் அவமானம் என்பது இல்லை . 

46 பொது நலச் சேவை வேறு , அரசியல் வேறு . 


47 பொது நலச் சேவையில் ஆரம்பத்தில் தூற்றல் , 
பின்னர் போற்றல் . அரசியல் இதற்கு முரண் . 


48 பதவிமோகம் கொண்டவனும் குடி , கூத்தி 
போதை கொண்டவனும் ஒன்று . எதையும் செய்வான் ! 


82 


49 அரசியலில் இறங்குபவன் பகிரங்க விபசாரியைப் 
போன்றவன் . 


50 சரண் அடை . 


அல்லது சர்வாதிகாரி ஆகு . 


51 வேலை நிறுத்தம் வெற்றி பெற வேண்டின் 
முதலாளி கோழை அல்லது 

யோக்கியனாக இருக்க 
வேண்டும் . அல்லது தொழிலாளர்கள் மிகுந்த யோக்கியர் 
களாக இருக்க வேண்டும் . 


52 வளர்ச்சியில் கட்சி 

வளர்ச்சி இருக்கக் 
கூடாது . இரண்டும் விளங்காது போய் விடும் . கட்சியை 
வளர்க்கக் உபயோகிக்கலாம் . 

ஆனால் , 
கலையை வளர்க்கக் கட்சியை உபயோகிக்கக்கூடாது . 


கலையை 


53 M. L. A பதவியில் மக்களால் தோற்கடிக்கப் 
பட்டுப் பிறகு M. L. A க்கள் தேர்வால் M. L.C யாக அதே 
நபர் ஆவது மக்களுக்கு அழகு காட்டுவது போல் 
இருக்கிறது ! 

54 கொடிக்கு மரியாதை இருக்க வேண்டின் , ஆளுங் 
கொடி போகப் பாக்கிக் கொடிகள் 

இருக்கக் 

கூடாது . 
சட்டம் செய்ய வேண்டும் . 


55 தீண்டப்படாதவர்களுடன் பிற்பட்ட வகுப்பினர் 
கள் சேர விரும்புகின்றனர் . அரசியல் சலுகை இருப்பதால் . 


56 செல்வந்தனின் பிள்ளைகள் நிறையப் படித்து 
விட்டுப் பெரிய , சிறிய வேலைகட்குப் போட்டி போட்டுச் 
செல்வாக்கால் , வேலை அடைந்து படிப்பையே நம்பி 
இருக்கும் ஏழைக்குத் தொல்லை தருவதை அரசாங்கம் 
தடுக்க வேண்டும் . 


57 சட்டம் என்றால் பலாத்காரம் - ன்பது தான் 
பொருள் . காரணம் , கட்டாயப் படுத்துகிறது சட்டம் . 


83 


58 பணக்காரர்கள் பலர் 

பிள்ளைகள் 
இருப்பதை விரும்பவில்லை . காரணம் , அவர்கட்குப் 
பின்பும் சொத்து குவியலாக இருக்க வேண்டுமாம் . 


59 மனிதன் ஒரு பொருளுக்கு விலைக்கொடுக்கிறான் 
என்றால் பண்டத்திற்கு அல்ல . அப் பொருள் மேல் உள்ள 
மனித உழைப்புக்கே . 


1957 ஆம் வருடம் அரசியல் தேர்தல் , ஒரு திருப்பு 
முனை . 


60 சமூக நடத்தையிலிருந்து தான் சட்டம் வருகிறது . 


61 


நீதி தான் வெல்ல வேண்டும் . நீதியை நீதி வெல் 
கிறது . இது அழிவுக்காலம் ! 


62 படிப்பிலாவது முதல் 
வேண்டும் . எல்லோருக்கும் இலவசக் 
துறையிலும் வேண்டும் . 


படியாகச் 

கல்வி 


சமத்துவம் 
எல்லாத் 


63 எந்த ஒரு மனிதன் , மனிதவர்க்கத்தை மனித 
வர்க்கம் ஏமாற்றும் வழிகளை நன்கு விளக்குகிறானோ 
அவன் அந்த மனித வர்க்கத்தால் அடித்துக் கொல்லப் 
படுவான் . 


64 நண்பனாக இருந்தவன் விரோதியாகிறான் 
என்றால் அவனை இவன் நண்பனாக நினைத்துக் கொண் 
டிருந்தது தவறு . 


65 ஒரு 


ஒருவன் 


பொருள் , ஓர் இடம் , அல்லது 
வாழ்க்கை அழகாக இருக்கிறது . 

என்றால் 

அதனுள் 
மனிதன் கஷ்டம் நிறைந்துள்ளது என்று பொருள் . 


66 அரசியலில் நுழையும் போது , நண்பர்கள் விரோதி 
களாவது , விரோதிகள் நண்பர்களாவது , காரணமின்றிப் 


84 


புது நண்பர்கள் சேருவது , காரணமின்றி விரோதிகள் 
உண்டாவது , சர்வ சாதாரணம் . 


67 அரசியலில் செல்லாமல் 

ஒருவன் பல நல்ல 
காரியங்களை மனித வர்க்கத்திற்குச் செய்ய முடியும் 
அவன் தன்னலமற்றவனாயும் அவன் வாழ்க்கைக்குப் 
பிறரை எதிர்பாராதவனாயும் , சேவை உணர்ச்சி உள்ள 
வனாயும் இருக்கவேண்டும் . 


681 இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தால் அது 
ஆண்டவன் படைப்பு . செயற்கைச் சுகத்தில் , மனிதனின் 
உழைப்பு , அவன் வியர்வை இருக்கிறது . 


69 தேர்தல் : ஓட்டு கேட்பவன் , பணம் கொடுத்துக் 
கும்பிட்டுப் 

பிச்சை 

கேட்கிறான் . சேவைக்கு அல்ல , 
பதவிப்பித்தினால் ! 

70 சேவை செய்கிறேன் என்று இவன் ஓட்டுக்குப் 
பணம் கொடுப்பது ( இலஞ்சம் ) கணக்கில்லை . மக்கள் 
பணத்தை வாங்கிக் கொண்டு இந்தப் பதவி மோகக் 
காரனைப் பழிவாங்க வேண்டும் . 

71 இந் நாட்டில் சாவில்கூடச் சமத்துவம் இல்லை . 
ஒரு ஏழை விபத்தில் இறந்தால் அவனுக்கு நட்ட ஈடு 
குறைவு பணக்காராயிருந்தால் மிக அதிக நட்ட ஈடு . 
இவன் அவனாகவும் அவன் இவனாகவும் மாறலாம் . 


72 பணக்காரர்கள் தாம் திருடுகிறார்கள் ,, வசதி 
இருந்தும் ஏழைகள் உண்ணுவதற்குக் கேட்காமல் எடுக் 
சிறார்கள் . அது சமத்து என்றும் , இது திருட்டு என்றும் 
மாறி விட்டது . 


73 பணம் எல்லாவற்றையும் கொணர்ந்து விடுகிறது . 
ஒரு பணமில்லாதவன் , அறிவு , ஆற்றல் , தைரியம் , திறமை 
எல்லாம் இருந்தும் பணம் ஒன்று இல்லாததினால் பயன் 


85 


அடைய முடிவதில்லை . எல்லாம் இருந்தும் பணம் என்ற 
ஒன்று இல்லாதது குறை , இது ஏன் ? 


74 எவனாவது எப்படியாவது ஆட்சி பீடம் வந்து 
விட்டால் அவனை அரசியல் மதிக்கும் . 


75 பணக்காரர்கள் இன்னும் பணத்தை வைத்துக் 
கொண்டே எதையும் சாதிக்க முடியுமென நினைக்கும் 
நிலை என்று மாறுமோ ? 


76 சமுதாயத்தில் கொள்ளை அடித்தவன் சமுதாயத் 
தினரிடமே அதை இறுமாப்புடன் காட்டிக் கொள்கிறான் , 
சமுதாயமும் அவனைக் கௌரவிக்கிறது ! 


77 பணக்காரனும் , கொள்ளைக்காரனும் ஒன்றே . 
பணக்காரன் , சிறுகச் சிறுகத் திருடுபவன் . அதிலும் பல 
பேரிடம் . கொள்ளைக்காரன் , ஒரே சமயம் ஒரேயடியாய் 
ஒருவனிடம் திருடுபவன் . 


78 மூல தனமின்றிச் செய்யும் 


தொழில் 


--அரசியல் 


தான் . 


79 தனவந்தர்கட்கு அவர்களிடம் உள்ள சொத்து 
அவர்கட்கே என்ற எண்ணம் வளர வளர இறுமாப்பும் 
வளர்கிறது . அடிக்கடி அந்தச் சொத்துக்கள் பறிக்கப்படும் 
என எச்சரித்தால் இறுமாப்பின்றி அடக்கமாகவே இருப் 
பார்கள் . 


80 பேய்வதும் , காய்வதும் எப்படி இயற்கையோ , 
அப்படி பணம் குவிவதும் , அழிவதும் இருக்க வேண்டும் . 


பணத் தேக்கத்தால் இருப்பவனுக்கும் இல்லாத 
வனுக்கும் ஊக்கம் வளர்கிறது . 

6 


86 


82 பணக் குவியலை ஏழை குறை கூறுகிறான் . 
குவியல்காரன் , இல்லாதவனை ஏளனம் செய்கிறான் ! 


83 அந்நிய ஆட்சியை நீக்கி , இந்தியன் அடிமை 
அல்ல என்பதையும் , மனிதர்களில் பேதமில்லை என்ப 
தையும் நிரூபித்தார் காந்தியடிகள் . 


84 மனிதர்களில் பேதத்தை உண்டுபண்ணியவனைப் 
பேதப்படுத்திக் காண்பித்தார் பெரியார் . 


85 காற்று , வானம் , நீர் போலவே நிலம் யாருக்கும் 
சொந்தமல்ல என்பதை நிரூபித்தார் வினோபா . 


நடத்தும் 


86 காரியம் நடக்க வேண்டுமானால் , 
ஆற்றல் உள்ளவர்- கமாண்டர் - தேவையே . 


87 நீதிமன்றங்கள் பெரும்பாலும் செல்வந்தர்கட்கே . 
அவர்களின் ஏமாற்றத்திற்குப் பரிகாரம் காணவும் வெற்றி 
யடையவுமே . 


88 முதலில் , தன் வீடு , பிறகு ஊர் , பிறகு நாடு , 
கட்சிக்கு உண்மையோடு உழைக்கணும் . உயிரை விடக் 
கூடாது ! 


89 ஒரு தேசத்தின் ஆட்சி ஓர் அறையில் , அதிலும் 
ஒரு நபர் உள்ளத்தில் தோணுவதைப் பொறுத்தது . இது 
பலருக்குத் தெரியாது . ஆட்சி அதிகாரம் புறப்படுமிடம் 
பலருக்குத் தெரியாது . 


உலக 


90 

ஜீவன்களை ஆட்டி வைக்கும் இடம் 
எப்படி அனைவருக்கும் தெரியும் ? இன்னும் நுண்ணிய 
தாக இருக்கும் ! நாட்டை ஆட்டும் ஆட்சி அதிகாரத்தை 
உருவாக்கும் , மனிதனின் உள்ளத்தையே அவனாலும் 
பிறராலும் அறிய முடிவதில்லை . 


87 


பலாத்காரத்தின் 


மறு 


91 மெஜாரிட்டி என்பதே 
பெயர் தான் . 


92 ஜனநாயகம் என்பதும் ஒருவரின் சர்வாதிகாரத் 
திற்குச் சிலர் இணங்குவது தான் . 


தான் . 


93 சர்வாதிகார எண்ணமே ஆண்டவனின் எண்ணம் 
அவன் 

நினைவில் இந்த ஜகம் இயங்குகிறது . 
மனிதனும் அவன் தான் ! அதனால் நான் 

ஒருவன் 
எண்ணமே உலகாக , அனைவரும் ஏற்க வேண்டுமென்று 
எண்ணுகிறான் . 


94 தன் கருத்தை மாற்றான் கேட்க மனிதன் 
எவ்வளவோ சிரமப்படுகிறான் . ஆனால் , அதிகாரத்தில் 
இருப்பவனின் கருத்தை அனைவரும் அறிய ஆவல்படு 
கின்றனர் . சிலர் கேட்கக் காத்திருக்கின்றனர் . 

95 அரசியல் நினைவுக்காரனால் வாழ்க்கை இன்பங் 
களை அனுபவிக்க இயலாது . அது வெற்றி பெற்றால் 
ஒழிய . 


96 இன்று ஏழைகட்கு உதவும் சோலிச சமுதாயத்தை 
அமைக்கும் அரசை உருவாக்குவது பெரும் பணக்காரர் 
களே ! 


97 பணக்காரர்கள் திட்டமிடுவ தாலும் , சட்டம் 
வகுப்பதாலும் தான் ஏழைகள் உயர்வுக்கான சோசலிசம் 
நிறைவேற முடிவதில்லை . 

98 பலசாலி அல்லது பெரும் பணக்காரர்கள் வசம் 
தான் அரசியல் இருக்கும் . புத்திசாலிதான் அதன் எதிரி 
யாக இருப்பான் . 

99 உழைப்பையும் , அறிவையும் வைத்துச் சம்பா 
திப்பது நியாயம் . வெறும் பணத்தை வைத்துச் சம்பா 
திப்பது தான் முதலாளித்துவத்தை உருவாக்குகிறது . 


88 


100 சமத்துவமாக நடக்க வேண்டும் எனப் பலர் 
பேசுகிறார்கள் . பெரிய தலைவர்களும்கூட . ஆனால் , 
அவர்கட்குச் சமமானவர்களைக்கூட அவர்கள் 
வைத்துக் கொள்ள விரும்புவதில்லை . 


சமமாக 


101 பணக்காரன் என்பதால் வயதில் சிறியவர்களை 
யும் , வயதில் முதிர்ந்தவர்கள் எழுந்து நின்று வணங்கு 
கின்றனர் . 


ஆனான் 


102 பணக்காரனாக எப்படி 

என்பதை 
யாரும் சிந்திப்பதில்லை . அவன் சமுதாயத்தைச் சாமார்த் 
தியமாக அதிகம் ஏமாற்றினானோ 

அல்லது அதிகம் 
சுரண்டினானோ அவனுக்கு அதிக மதிப்பு . இதனால் 
அனைவரும் ஏமாற்றவும் , சுரண்டவும் விழைகின்றனர் . 


103 மனிதன் யாருக்காக வாழ்கிறான் ? ஊருக்கா ? 
இல்லை அவனுக்காக வாழ்கிறான் ! ஊருக்கு என்று 
நினைப்பதே ஒரு பெரும் செயல் தான் . இருப்பினும் , 
அதனுள்ளும் அவன் வாழ்கிறான் என்பதும் அவன் மனைவி 
மக்கட்காக வாழ்கிறான் என்பதும் கொஞ்சம் உண்மை . 


104 பாரதி எழுதியதையும் , இன்று நடக்கிறதையும் 
ஒப்பிட்டால் , அவன் அமர கவி என்பது விளங்காமல் 
இல்லை . 


105 இராட்டை நாட்டை மீட்டது . 

இன்று அது , 
நாட்டை 

விட்டே மறைந்தது ! ஆக்கியது , அழிவதும் 
நியதியே ! 


106 கட்சிகளைச் சார்வது , மனிதன் , தன்னையே 
அடகு வைத்துக் கொள்வதாகும் . 


107 பாரதக் கதை ; கிருஷ்ணனே சூழ்ச்சி என்று 
பேசப்படுகிறது . இது ஆராய்ச்சி இன்மையே . முதலில் 


89 


சகுனி செய்த சூழ்ச்சியை முறியடிக்கவே கிருஷ்ணனுக்குப் 
பல சூழ்ச்சிகள் தேவைப்பட்டன. 


108 மனிதன் சமுதாயத்திற்கு உழைப்பு உளியாக 
இருக்க வேண்டும் . சமுதாயத்தை வழவழப்பாய் இழைக்க 
வேண்டும் . 


109 கடினமான சமுதாயத்தைத் திருத்தக் கொல்லன் 
பட்டறை போன்ற அரசு தேவை . 


110 கால் மேல் தான் தலை நிற்கிறது . அதே சமயம் 
தலையின் ஆணையால் தான் கால்கள் இயங்குகின்றன . 


111 பதவியை நாம் விட வேண்டும் . 
விடக்கூடாது ! 


பதவி நம்மை 


112 இந்நாளில் , பதவி இல்லாதவன் , உதவி இல்லா 
தவன் என மதிக்கப்படுகிறான் . 


113 மக்கள் மந்திரிகளைக் கூட்டமாக்ச் சென்று 
பார்ப்பது ஒழிய வேண்டும் . சாதாரண மனிதன் தான் ஒரு 
வேலையைச் செய்கிறான் என்று விட்டு விட்டால் மனிதன் 
ஓடமாட்டான் ! 


114 பெருங்கூட்டம் தனக்கு ஆதரவாக இருப்பதைக் 
கண்டவன் தனக்கு ஏதோ அதிகம் இருப்பதாகக் கர்வம் 
அடைகிறான் . எனவே , மக்களாகிய நாம் தான் ஒரு 
மனிதனைக் கெடுக்கிறோம் . 


தர 


115 தொண்டனுக்கு மதிப்பும் கௌரவமும் 
வேண்டும் . பதவிகளைத் தரக் கூடாது . 


116 சட்டம் நிரபராதியை விடுவிக்கப் பயன்படுவதை 
விட அவனைத் தண்டிக்க மிகவும் பயன்படுகிறது . 


90 


117 தப்பு செய்தவன் தன்னைத் தண்டனையிலிருந்து 
காப்பாற்றிக் கொள்ளத் துடிக்கிறான் . பயப்படுகிறான் . 
நிரபராதிமேல் தப்பு சுமத்தப்படும் போது அவனும் அஞ்சு 
கிறான் . தப்பு செய்ய இல்லை என நிரூபிக்கத் துடிக் 
கிறான் . இது என்ன நியாயம் ! 


பணக் 


118 திருடன் அகப்படாமல் தப்பித்தால் , 
காரன் , ஒரே நாளில் . 


119 பணக்காரன் திட்டமிட்டு , அமைதியாகத் 
திருட்டை , நிதானமாய் நிம்மதியாய்ச் செய்து வருபவன் . 
அவனது திருட்டைச் சமுதாய நியதியாக்கிக் கொண்டவன் 
அவன் . 


120 ஒரு பொதுச் சொத்துக்கு நாம் பொறுப்பேற்று 
நிர்வாகம் செய்தால் , நாம் திருடாமல் யோக்கியமாய் 
இருந்தால் மட்டில் போதாது . திருடன் சாமார்த்திய 
மாய்த் திருடி விட்டால் நாம் தாம் திருடனாகிறோம் . 
சமுதாயத்தில் திருட்டு இருக்கும் வரை யாரையும் யோக் 
கியர்கள் என்று கருதிவிட முடியாது . 


121 அ னேகமாக எல்லாச் 

சம்பளக்கார , நடுத்தர , 
கடைசித் தரக் குடும்பங்களில் 20 ஆம் தேதிக்கு மேல் தான் 
சச்சரவுகள் வருகின்றன . காரணம் , பொருளாதாரத் 
தேவைகள் . 


122 வயதாக , ஆக பற்றைத் துறத்தலும் சிரமமான 
காரியமோ என ஐயுறுகிறேன் . வயதானவர்கள் பணத்தில் , 
அரசியலில் , அதிகாரத்தில் நடந்து கொள்ளும் முறைமை . 
மிகச் சிறு வயதிலேயே பற்றைக் குறைக்க மனிதர்களைப் 
பக்குவப் படுத்தவேண்டும் . 


123 பற்று என்பதன் வயதும் , வயதுடனே வளர்வ 
தால் அது நன்கு வேரூன்றி விடுகிறது . அதனால் தான் 


91 


விளையும் பயிர் முளையிலே என்கிறார்கள் போலும் ; 
சிறு வயதில் பற்றை நீக்கி அல்லது விட்டுக் கொடுக்கும் 
மனப்பான்மையில் வாழ்கிறவர்கள் தான் வயதானாலும் 
அப்படியே வாழ இயலும் . 


124 காரண காரியங்களை வைத்தே வீடு முதல் நாடு 
வரை வளர்ந்து விட்டது . முன்பெல்லாம் அப்படியல்ல . 
அன்பு முறை , கடமை என்றே வளர்ந்தது வீடும் , நாடும் . 


125 வக்கீல்கள் சட்டப்படி , தன் கட்சியாளரின் எதிரி 
களைச் சட்டத்தால் ஏமாற்றித் தண்டிக்கும் அடியாள்கள் ! 


126 கடலூர் தான் வெள்ளையர் ஆதிக்கம் காலூன்ற 
கிளைவுக்கு ஆதரவு தந்தது . வெள்ளையரை 

வெளி 
யேற்றியது வட நாடு தான் ! 


92 


அறிவியல் 


1 மனதிற்கு வேலையின்றி , அதாவது , தூங்காமல் 
சில வினாடிகள் தூங்கினால் அது ஆயுளைச் சில வருடங் 
கள் மிகு விக்கும் . 


2 கணநேரம் நம்மையறியாமல் சும்மா இருப்பது 
தான் பேரானந்தம் . 


3 


உலகில் உயிரற்றது எதுவுமில்லை . 


4 அணுமயம் உலகம் . 


5 உலகில் இறப்பது என்பது எதுவுமில்லை . ஆனால் , 
ஒரு மாறுதல் அல்லது பலமாறுதல்கள் அடைதலே ஒழிய 
எதுவும் இறப்பதே இல்லை என்பது 

துணிவான 
முடிவு . 


என் 


6 காற்றில் கலந்த சங்கீத ஒலியை ரேடியோ மூலம் 
பிரித்து அனுபவிப்பது போல் ஆகாய அணுக் கூட்டத்தில் 
கலந்த எல்லாவற்றையும் பிரிக்கலாம் . 


மனிதன் உலகத்திலுள்ள அத்துணையும் சேர்ந்த 
ஒரு அணுக் கூட்டம் . 


8 மனிதனிடம் இல்லாத எதுவும் வெளியில் இல்லை .. 


93 


நாம் நினைத்தவை நடப்பதாக எண்ணுவது தவறு ; 
நடக்கப் போவதைத் தான் நாம் நினைக்கிறோம் . 


9 முன்னே இருந்தவர்கள் எழுதி வைத்தார்கள் 
என்றால் , அவர்கள் இருந்ததை இருந்தபடி இறுத்தி 
வைத்தார்கள் . 


10 இன்று அமெரிக்காவில் கொலை காரனைக் கண்டு 
பிடிக்க இயந்திரம் இருக்கிறது . இந்தியாவில் ஜாதகம் 
பார்த்தே கண்டு பிடிப்போம் . 


11 அக்கால உண்மைச் சாத்திரங்களைக் கொஞ்சம் 
கூட மாற்ற உனக்கு அருகதை இல்லை . ஏன் ? அத்துனை 
யும் அனுபவித்து எழு திய சாரம் . அதன் உண்மைப் 
பொருளை விளங்கிக் கொள்ளாது , 

அதைக் 

குறை 
சொல்லாதே . 


12 உள்ளத்தில் கள்ளமின்றிக் 

காணின் 

ஒன்று 
மில்லை . கள்ளத்துடன் பார்த்தால் உடனே தெரிந்து 
விடும் 


13 


குறை கண்ணில் இல்லை . கருத்தில் தான் . 


14 குளவி புழுவைக் கொட்டிக் குளவியாக்குகிறது 
தவறு . குளவிக்கும் புழுவுக்கும் 

சம்பந்தம் 
இல்லை . 


என்பது 


15 எக்ஸ்ரே மூலம் உடலினுள் இருக்கும் 
கண்ணாடித் துண்டைப் பார்க்க இயலாது என்பது என் 
கருத்து . காரணம் அதன் வழி ஒளி ஊடுருவிச் சென்று 
விடும் . 


16 உயிருள்ளவை களுக்குப் பகுத்தறிவுண்டு . 


17 படைப்பில் யாவும் எல்லாவற்றிலும் சமம் . 


94 


18 அழகு என்பதும் , அவலக்ஷணம் என்பதும் உருவில் 
இல்லை . பார்ப்பவன் உணர்வில் தான் . 


19 மலம் புதைத்து வைத்திருக்கும் இடம் மனிதன் . 
அது வெளிவந்தால் கேவலமாக நினைப்பது தவறு . 


20 இயற்கையைச் செயற்கை வெல்லாது ; தோன் 
றும் . முடியாது . 


21 


செயற்கையும் இயற்கையே . 


22 இயற்கையின்றிச் செயற்கையில்லை . 


23 இயற்கையின் செயற்கைதான் செயற்கை. 


24 உயிரைத் தின்று உயிர் வாழ்வன தான் உலகில் 
உள்ள அத்தனையும் . 


25 சைவன் , அசைவன் என்று கிடையாது . சைவன் 
உண்பவை உயிரற்றவை என நினைப்பதால் இப் பிரிவு 
ஏற்பட்டது . 


26 விந்தை வீணாக்காதே . காரணம் ஓர் அணு 
அளவு வெளிப்பட்டால் உன் உடலின் அத்தனை உறுப்பு 
களிலும் , உணர்வுகளிலும் ஓர் அணு அளவு குறையும் 
என்பது உண்மை . இதை உணர்க . 


27 வித்து = விந்து ; விதையின்றி வளரா , விந்தின்றிப் 
பிறவா . 

28 விந்தை வெளிப்படுத்தாமல் இருப்பவனுக்கு 
உலகில் எதுவும் விந்தையல்ல அறிக ! 

29 விந்தே வீரியம் ! விந்தே சக்தி ; விந்தே உன் 
உருவம் ! விந்தே உனக்குச் சொந்தம் . விந்தே பந்தம் . 
விந்தே பரம்பொருள் ! 


95 


30 வினையே நினைவு . 


31 ஒரு காசை மத்தியில் வைத்து அதை அழுத்திக் 
கொண்டு ஒருபுறத்தில் ஒரு காசை வைத்து மறுபுறத்தில் 
இன்னொரு காசில் சுண்டினால் ( தள்ளினால் ) மறுபுறம் 
உள்ள காசு அசைகிறது . நடுக் காசில் அசைவில்லை . 
காரணம் தேவை . 


32 நாவினால் சுட்டது = நெஞ்சினால் 

சுட்டது . 
எய்தவன் அல்ல , அம்புதான் நாவு . எய்தது நெஞ்சம் . 
நெஞ்சின் நஞ்சுதான் நாவின் தீ . 


33 உலகில் கூர் 

என்பதே இல்லை . கூர் எனச் 
சொல்லிக் கொண்டு போவதெல்லாம் சிறிய வளைவையே 


34 ஆகாயத்தில் நமக்கு வேண்டியதெல்லாம் இருக் 
கிறது . ஆராய வேண்டும் . 


35 பன்றி காற்றைப் 

பார்க்கிறது 

என்றார் , 
வயோதிகர் . பரிசோதித்தனர் . ஒருநாள் அவை திடீரெனப் 
பேய்க் காற்றைக் கண்டு ஓடின என்றார் , வயோதிகர் . 
உடனே பரிசோதனைகள் . மிருக ஆராய்ச்சியாளரைக் 
கேட்டனர் . அவர் , அவைகளின் பிடரி மயிரின் மேல் 
மெல்லிய காற்றுப் 

காற்றுப் பட்டாலும் அவைகட்குச் சப்தம் 
கேட்டுப் பயந்து ஓடும் என்றார் என்பது மஞ்சரி செய்தி . 
பன்றிகளின் பிடரி மயிரை வெட்டிவிட்டுப் பின்னர் 
சோதித்து இம் முடிவுக்கு வர வேண்டும் என்பது என் 
எண்ணம் . 


26 காதல் கல்யாணத்தில் ரத்து அதிகம் . கட்டாயக் 
கல்யாணத்தில் இது குறைவு காரணம் விளங்கவில்லை . 


37 

அறிவு அறிவைத் தழுவும் . இனம் இனத்துடன் 
ஐக்கியம் . 


96 


38 நல்லது செய்வது மட்டில் அறிவில்லை . கெட்டது 
செய்வதும் அறிவு தான் . 


39 நெற்றியில் பொட்டு அல்லது எதையாவது 
வைத்து மறைக்க 

வேண்டும் . காரணம் , நெற்றிக்கண் 
இருக்கிறது . 
40 நெற்றியில் 

கடிகாரத்தை வைத்தால் சப்தம் 
ஏற்படும் . அது உணர்வுக்கு எட்டும் . பொட்டு இருந்தால் 
ஆரம்பக் கார்களின் mesmerisom பாதிக்காது . 


41 நல்லவன் , யோகி , பக்தன் , ஞானி என்றெல்லாம் 
சொன்னால் அவன் சாகக் 

கூடாது . அதாவது 

மாறு 
தலின்றி இருக்க வேண்டும் என்பது தான் என் முடிவு . 


42 செத்த மீன், ஆடு இவைகளைத் தின்பதைவிடப் 
பால் குடிப்பது மிக்க பாவம் . ஆனால் , உடலுக்கு மிக்க 
உரம் . 


43 உயிரை உயிர் தின்பது தான் உயிர் வாழ்க்கை . 


ஜலமாய் 


44 உலக ஆரம்பத்தில் பூமி பெரும் பாகமாக இருந்து . 
தண்ணீர் ஒரு சிறு பாகம் இருந்திருக்க வேண்டும் . இன்று 
தண்ணீர் பூமியை உண்டு பெருகி இருக்கிறது . இப்படி 

வரும் நாள் பிரளயம் போலும் ! மீண்டும் 
சூரியனால் ஜலம் குன்றிச் சிறிது 

சிறிது சிறிதாய்ப் பூமி 
தோன்றும் . இப்படி மாறி மாறி வருவதே பிரபஞ்சம் 
போலும் ! 


45 அதிக பூகம்பங்கட்குக் காரணம் ? என் எண்ணம் : 
போரிங் மூலம் மிஷின்கள் மூலம் கீழுள்ள நீரோட்டத்தை 
வெளிப்படுத்தி விடுவ தால், குறைந்து நிலத்தைத் தாங்கப் 
போதுமான அளவு தண்ணீர் இல்லாமல் நிலம் உள் 
வாங்குகிறது என நினைக்கிறேன் . 


97 


46 மழையைத் தடுப்பது மின்சாரம் எனத் துணிந்து 
கூறுகிறேன் . காரணம் ஒவ்வொரு பல்பும் 

எவ்வளவு 
உஷ்ணத்தைக் கக்கு கின்றன . 

47 பூமியில் உள்ள நிலக்கரி , தங்கம் , கந்தகம் 
போன்ற பல பொருள்களை எடுத்து விடுவதால் பூமி 
என்பதற்கு வேண்டிய முக்கிய உறுப்புக்களைச் சிதைப் 
பதைப் போல் எனக்குத் தோன்றுகிறது . அதனால் 
இயற்கை மாறலாம் . 


48 தெற்கே இருந்து தான் மனிதன் வடக்கே சென் 
றிருக்கிறான் என நினைக்கிறேன் . காரணம் போகப் 
போக ஆசாரத்தை -- பழக்கத்தை விட்டொழித்துக் 
கொண்டு போயிருக்கிறான் . 

அதனால் 

இன்னல் படு 
கிறான் . 


49 வடக்கே தலைவைத்தே படுக்காதீர் என்றனர் 
மூதாதைகள் . காரணம் காந்தம் இருக்கிறது என்றுணர்ந்து 
தான் . இது மேனாட்டிற்கு முன் நாம் அறிந்த உண்மை . 


50 வறுமை , பட்டினி, அதிகரிப்பினால் பிள்ளைகள் 
உற்பத்தி அதிகம் இருக்கிறது . காரணம் , பரம்பரைப் 
பணக்காரன் , வஸ்தாத்களுக்குப் பிள்ளையிருப்பது சொற் 
பம் . ஏழைக்குக் குழந்தைகள் அதிகம் . 


51 சூரியன் 

மாறா 

ஒன்றுபோல் இருக்கிறது . 
அதனால் தான் அதைச் சிவசூரியன் , கடவுள் என வழிபடு 
கிறான் போலும் ! 


52 சிறுநீர் இருந்தவுடன் தண்ணீரால் சுத்தம் செய்ய 
வேண்டும் . சில பிராமணர்களும் எல்லா முஸ்லீம்களும் 
இதைச் செய்கின்றனர் . 

53 தண்ணீர் ஒரு அவ்ஷதம் . காரணம் , எல்லா 
வற்றையும் சுத்தம் செய்ய உதவுகிறது . 


98 


54 சிறிய கட்டிகள் வரும் சமயத்தில் எச்சில் 
தொட்டு வைத்தால் 

உடன் 

சுருங்கி விடும் . அல்லது 
கரைந்து விடும் . உணவைக் கரைப்பதால் , இதற்குக் 
கரைக்கும் சக்தி இருக்கிறது . 


55 அம்மைப் போட்டுக் கொள்வதை , தடுப்பு ஊ 

ஊசிப் 
போட்டுக் கொள்வதை நான் வெறுக்கிறேன் . உடலுக்கு 
வரும் உபாதைகள் தானே நீங்கிவிடும் . இந்த நம்பிக்கை 
யும் , திடமும் நமக்கு இல்லை . 


56 பைத்தியத்திற்கு வைத்தியம் நல்ல மனமுள்ள 
பொறுமையான மனிதன் . கடுமையான டாக்டர் இல்லை . 


57 மனிதன் நிமிர்ந்து உட்கார வேண்டும் . நடத்தல் , 
நிற்றல் அப்படியேதான் . கூனாக இருப்பது உடலுக்குத் 
தாழ்வு 


58 குஷ்டரோகியைப் பார்த்து அவன் கஷ்டப்படும் 
படி அருவருப்பாய் நடக்காதே . அவனுக்குக் குணமாக 
உன் ஆத்ம சக்தியிடம் வேண்டிக் கொள் . பிறக்கும் 
போது இல்லை ; இடையில் வந்தது ; உனக்கும் வரலாம் ; 
ஐாக்கிரதை ! 


அதை மறைத் 


59 நெற்றிக்கண் நமக்கு உண்டு . 
திருக்க வேண்டும் . திலகம் அணிந்திரு . 


60 மார்பு துக்கத்தையும் , சந்தோஷத்தையும் , 
ஆச்சர்யத்தையும் உணர்கிறதை நாம் உணர்கிறோம் . 


61 மழைநாள் , பனிக்காலம் இந்த வேளையில் 
தான் மெத்தை மீது படுக்க வேண்டும் . 


62 சூன்யம் = எங்கும் கையில் படாத , கண்ணுக்குத் 
தெரியாத , பிரிக்க முடியாத தொடர்புடைய அணுமயம் . 


99 


63 மனிதன் தரைமேலிருந்து 

தவம் 

செய்வது 
கூடாது . 

பலகை மேல் , தோல் மேல் வஸ்திரம் போட்டு 
உட்காரச் சொல்லியுள்ளனர் . காரணம் பூமியில் மின்சார 
சக்தி ஊடுருவும் . அன்றிப் பூமி பொதுவாக அதையும் 
ஆக்ரஷிக்கும் . ஆகையினால் அதற்கு எதிராக மனிதன் 
ஊடுருவிச் செல்லாதவற்றின் மேல் அமர அன்றே சொன் 
னார்கள் நம் மூதாதையர்கள் . என்னே விஞ்ஞான அறிவு ! 


ஒரு சிற்றுண்டி நிலையம் மிக உயர்ந்த , சுகாதார 
வசதியுடன் “ மட்டரக சிற்றுண்டிச் சாலை 
விளம்பர போர்டுடன் நடத்த எண்ணியுள்ளேன் . 


என்ற 


65 அங்ககீனக்கு அறிவு சற்று அதிகம் என்கிறோம் . 
காரணம் ஒரு சக்தி அதன் வழியாய் வெளியாகாததால் 
அறிவால் வெளிபடுவதேயாம் . யோக சாதனங்களும் 
இப்படித்தான் . கண்ணை மூடிக்கொள்ளல் , நிலைத்து 
உட்காரல் , காது கேட்காமல் இருத்தல் . எல்லாவற்றிலும் 
அறிவு பெற்றுத் திகழுகையில் அறிவாளி யோக சக்தி ! 
எனச் சொல்லுகிறோம் . 


66 அமைதியில் அறிவு விளக்கம் உண்டு . 


67 ஞாயிற்றை எண்ணி வழிபடின் ஒளிமிக்க உணர்வு 
வரும் . 


68 நம் தமிழ்நாட்டில் நாளாவட்டத்தில் கருப்பு 
நிறம் போய் சிவந்து வருகிறோம் . காரணம் சூரியனில் 
பல கறுப்புப் புள்ளிகள் 

தோன்ற ஆரம்பிப்பதால் , 
அதனால் வெப்பம் தணிவதால் , இம் மாறுதல் . 


69 கடலில் எவ்வளவு விஷம் கலந்தாலும் ஒன்றும் 
பாதிக்காது . காரணம் மண்ணில் உண்டாவது ஜலத்தை 
விடக் குறைவு தானே . அதேபோல் ஆகாயத்தில் கலந்தால் 
கொஞ்சமும் பாதிக்காது . காரணம் ஜலம் , பூமி இதைவிட 


100 


ஆகாயம் பல பாகம் பெரியது . இப்படி இருக்கக் கு : -ம் 
பாலில் துளிவிஷம் என்கிறார்கள் . 


70 


முகத்தைக் காக்கும் தாடி அகத்தையும் காக்கும் . 


71 இருவர் , ஒருவர் 

சொற்படி கேட்கின்றனர் , 
அல்லது புகழ்கின்றனர் - என்றால் அவனுடைய அறிவுச் 
சக்தியோ , ஆத்ம பக்தியோதான் காரணம் . ஒருவன் 
சொல்லைப் பலர் கேட்கின்றனர் , புகழ்கின்றனர் . அவர் 
பெரிய அறிவாளி அல்லது ஆத்ம ஞானி என்பதில் சந்தேக 
மில்லை . 


72 இனத்தை இனம் நாடும் . இதில் அறிவு மட்டும் 
அல்ல . உதாரணம் என் கடை...யிருப்பில் சில்லரை இருந் 
தால் நிறையச் சில்லரை வருகிறது . நோட்டு இருந்தால் 
நோட்டு வருகிறது . இதைப் போலவே பணக்காரனிடம் 
பணம் சேரும் போலும் ! அவன் மனோபாவமோ அல்லது 
பணத்தின் 

இழுப்புச் சக்தியோ தெரியவில்லை . 
இதனால் தான் வாங்கிய கடனைப் பணக்காரன் கொடுப்ப 
தில்லை . ஏழை உடன் விட்டெறிவான் . 


73 கண்ணுக்கெட்டிய தூரம் வரை என்பது வரை 
யறைக்குட் பட்டதல்ல . காரணம் அதிக தூர நட்சத்திரம் 
தெரிகிறதே . கண் ஒளி அவ்வளவு தூரத்தைக் காண் 
கிறதா ? நட்சத்திர ஒளி கண்ணிடம் வருகிறதா ? வருகிற 
தென்றால் பாக்கி தூரத்தில் உள்ள பொருள்களை 
மட்டில் கண் பார்க்கிறதா ? கிட்டே தெரியும் ஒரு பொருள் 
எட்டே செல்லச் செல்ல மறையும் . பொருள் அல்ல கண் 
பார்வை . மிகப் பெரிய நட்சத்திரம் மிகச் சிறியதாய்த் 
தெரிகிறது . 


74 மண்ணில் ஒன்று இருக்கிறது . ஒன்று இல்லை 
என்றில்லை . காரணம் 

மண்ணிலிருந்து தான் நமக்கு 
எல்லாம் கிடைக்கிறது . நாம் உள்பட மறைகிறோம் . 


101 


இனிப்பையும் 


75 கரும்பு ,, வேம்பு 

போன்றவை 
கசப்பையும் தனியே இழுக்கின்றன . 


76 இதைப் போலவே சில மனிதர் தங்கள் உடல் 
அணுக் கூட்ட அமைப்பால் நல்லதை கிரகிக்கிறார்கள் . 
சிலர் அதற்கு மாறாகவும் இருக்கிறார்கள் . 


77 இன்று கரும்பு எடுக்கையில் ரயிலில் ஒரு பையன் 
கால் அரைப்பட்டுத் தூக்கிச் சென்றனர் ஆஸ்பத்திரிக்கு . 
நன்கு பேசிக் கொண்டிருந்தான் . இருப்பினும் எனக்குச் 
சில நிமிடங்களில் அவன் சாந்தி அடைந்த நிலை என் மன 
அமைதி நிலையில் தெரிந்தது . இரவு இது விஷயம் 
விசாரித்தேன் . ஆஸ்பத்திரிக்குச் செல்லும் முன் இரயில்வே 
ஸ்டேஷனிலிருந்து ஆத்மா பிரிந்தது எனக் கேட்டு என் 
நிலையை , நிலை நிறுத்திக் கொண்டேன் . 


78 நமக்குக் கண்ணீர் 

வரின் 

எதிரிக்கும் கண்ணீர் 
வரும் . சிரிப்பு வரின் சிரிப்பு வரும் . இரண்டும் நடிப்பாக 
இருந்தால் இரண்டும் நடக்காது . 

79 நோயாளி மனத்தில் வியாதியின்றி , அல்லது 
வியாதி என்ற நினைப்பேயின்றி இருத்தல் மனிதனுக்குத் 
திடகாத்திரம் காரணம் மனமே வாழ்வு ! 


80 ஆக்கிரஷ்ணமே உலகு . ஒன்றை ஒன்று தழுவியதே 
உலகு . கூட்டுப் பொருள் உலகு . எதுவும் தனித்து இயங் 


காது . 


81 கண் ஒளி தூரத்தில் உள்ள உருவத்தை பார்க் 
கிறதா ? தூரத்தில் உள்ள உருவம் கண் ஒளியிடம் வந்து 
விடுகிறதா ? இரண்டும் உண்மை என நினைக்கிறேன் . 


82 கண்ணை மூடிக் கொண்டால் இருட்டா ? இரவு 
அல்லது ஒளியில்லா இடம் இருட்டா ? 

7 


102 


83 கண்ணற்றவர்க்கு ஒளியில்லை . இருட்டு இருக் 
கிறது . கண்ணொளியில்லையா ? உண்மை . ஒளியில்லையா ? 
எப்பதிலையும் உணர்ந்து பார் . உடனே முடிவு கட்டாது 


84 கொசு வந்து ஓலமிடுகிறது காதில் என்று நினைக் 
கின்றனர் பலர் . அப்படியல்ல . அவைகளின் அசைவின் 
சப்தம் காதண்டை வரும் போது தான் இவனுக்குக் கேட் 
கின்றது . 


85 வைசூரி , அம்மை போட்டால் தலைக்குதி 
தண்ணீர் விட்ட தினத்தில் மாரியாத்தா மாவு வழங்கப் 
படுகிறது . அதில் அவசியம் சொற்ப அளவு நோய் கிருமி 
கள் கலந்தே இருக்கும் . ஆகையால் தான் அக் காலத்தில் 
அன்னையர் , பெரியவர் மாரியாத்தா 

மாவு 

வாங்கிக் 
கொள் என் றனர் போலும் ! 


86 குழந்தையின் கீழ் உதட்டில் மினுமினுப்பு 
இயற்கையின் கிறந்த வினோதம் . ஒழுகும் சொள் எச்சில் 
மிகச் சுத்தமானது . 


87 பசுவின் காம்பில் இருக்கும்உணி, பால் உண்ணாது , 
இரத்தம் அருந்துகிறது . 


வினாடியும் 


புது விதமே ( வருட 


88 ஒவ்வொரு 
பிறப்பு ) 


89 மனிதன் உண்ணும் வகை அத்தனையும் மல 

லமே . 
காரணம் நாவிற்குக் கீழ் சென்றதும் ருசி யில்லை . 
காலம் கழித்து மலம் வருகிறது . 


சில 


90 மலம் 24 மணிக்குப் பின் சில இடம் சூழ்நிலை 
களில் சுத்தமான எறும்பு அரித்த மண்போல் மாறுகிறது . 


103 


91 மனிதன் மாற்றி அனுபவிக்கத்தான் பலவற்றை 
நினைக்கிறான் . காரணம் மாறி வந்தவன் , மாறப் 
போகிறவன் . 

92 தவறு என்று தெரிந்தும் தவறு செய்யும் இனம் 
மனித இனம் தான் . 

93 விளக்கு ஒன்றை ஏற்றி அதன் பிரதி பிம்பத்தைக் 
கண்ணாடி 

யில் எதிரில் கண்டால் சற்று நேரத்தில் 
கண்ணாடிச் சட்டம் , கண்ணாடி , மறைந்து பிரதி பிம்பம் 
மட்டில் தெரியும் . தனிமையில் இது மன அமைதிக்கு மிகச் 
சிறந்தது . நேற்று அனுபவம் . 

94 குண்டலி சக்தி உந்தியிலிருந்து கனல் இடையே 
கிளம்பிக் குண்டூசி போல் 

தலை 

மேலாய் ( தலைப் 
பிரட்டைப் போல் ) முள்ளந்தண்டு வழி மூளை வந்து 
நெற்றிக் கண் முன் ஜொலிக்கிறது . மீண்டும் கொணரும் 
போது தலை மேலாகவே அச் சக்தி வந்து உந்தியைண்டை 
வந்து திரும்பிக் கொள்கிறது . முதுகு நடுவில் ஒரு கூச்சம் ! 
பிடரியில் வருகையில் ஒரு கூச்சம் ! மூளையிடம் வரும் 
போது அமைதி ! நெற்றிக் கண் முன் ஜோதி ஜொலிப்பு ! 
மீண்டும் உந்தியை அடைந்ததும் சாந்தி ! மின் சலனம் . 


95 எண்ணெய் எரிவதில்லை . திரியும் எரிவதில்லை . 
இரண்டும் கலந்தே எரிகிறது . 


96 நடு நாயகமாய் இருப்பது இக் காலத்தில் இருபுற 
மும் இடியாய் முடிகிறது . அக்காலத்தில் இந்நிலைக்கு 
இருபுறமும் கௌரவம் . இக் காலத்தில் ஒருபுறம் சார் தவே 
மேல் . 


97 தோன்றல் , இருத்தல் , தோற்றுவித்தல் , மாறு 
தல் - வாழ்வு . 

98 தோள் பலம் வேண்டும் . வாள் பலம் வேண்டாம் . 
மனோபலம் வேண்டும் . தோள் பலம் வேண்டாம் . 


104 


99 உலகம் இரண்டில் அடங்கும் . மண் , விண் . 


100 காலை சந்தியா வந்தனம் சமயம் 

வந்தனம் சமயம் ஸ்னானம் 
செய்த தண்ணீரை மந்திரம் ஜபித்து மூன்று முறை சில 
சொட்டுக்களோ , கொஞ்சம் தண்ணீரோ சாப்பிடுவது 
நல்லது . மேலுக்குப்பட்ட தண்ணீர் உள்ளுக்கும் செலுத்தப் 
பட்டால் ஜலதோஷம் அல்லது ஸ்னான கெடுதல் நீங்கும் 
என்பது உணர் . 


101 முத்து , ஒரு துளி மழைத் தண்ணீர் . 


பெண்மை இனிமை ; ஆண்மை கடுமை ; சிந்தித் 
துப்பார் . 


103 நம் உடம்பில் சிறந்த அவயம் கண் என்றே 
கண்டேன் . 


104 மொழி என்றால் தாய் மொழிதான் . மொழி 
வதே மொழி 


105 ழ கரம் தமிழனின் தலை சிறந்த எழுத்து . 


106 மூளைக்குக் கண் ஒரு பிரதிபலிக்கும் கண்ணாடி . 
பொருள்களின் உருவம் தான் கண்ணில் வந்து விழுகிறது . 


அதன் 


107 நட்சத்திரம் விழுதல் என்பது பொய் . 
மிகச் சிறிய ஒரு துளியின் சிதறல் போலும் ! அது தான் 
என்ன ஆகிறது ? எங்கே போகிறது ? 


108 ஆகாயத்தில் சில மைல்களுக்கு அப்பால் பிராண 
வாயு இல்லை 

என்கிறார்கள் . பிராணவாயு இல்லாத 
இடத்தில் பொருள்கள் எரியாது என்கிறார்கள் . சூரியனும் , 
நட்சத்திரங்களும் நெருப்பு மயம் . எப்படி ? 


நான் 


109 சோப்பு தேய்த்துக் குளிக்கக் கூடாது . 
முப்பத்து ஏழு வருடமாய் உபயோகிப்பதில்லை . 


105 


110 சவரம் பண்ணிக் கொள்ளாமல் இருப்பது நலம் . 
பண்ணிக் கொண்டாலும் நீண்ட நாள் 

இடைவெளியில் 
செய்து கொள்ள வேண்டும் . தண்ணீர் மட்டும் தடவி ஒரே 
தடவையில் ஒரு பக்கமாக ( மேலிருந்து கீழ் ) சவரம் செய்து 
கொள்ள வேண்டும் . 


111 


பகுத்தறிவால் பாழ்படுபவன் மனிதன் ஒருவனே . 


112 பகுத்தறிவு என்பது அறிவா ? அறிவின்மையா ? 


113 ஓர் இனத்தில் உயர்வு தாழ்வு என்பது மனித 
இனத்தில் தான் என நினைக்கிறேன் , மனித இனத்தில் 
தான் யாவும் உச்ச நிலையில் இருக்கிறது . 


114 சில கடலில் 

குளித்தபின் உடம்பு தோல் 
வறட்சியாய் இருக்கிறது . சில சமுத்திரத்தில் 
வழுப்பாய் இருக்கிறது . 


வழு 


115 உலகில் முடிவாக உள்ள வர்ணம் வெண்மையும் 
கருமையும் . 


பசியின்மை . 


பசுமையே உணவு . 


116 பசுமையே 
உணவே உயிர் . 


117 நாம் தவறு செய்தோமா என்று சிந்திக்கையில் 
மேனோக்கிப் பார்ப்பர் . தவறு செய்து இருப்பின் தலை 
தாழ்த்திக் குனிந்து நாமே வருந்துவோம் . 


118 ஆரம்பத்தில் 

ஜீவன் 

எல்லாம் புல்லாய்த் 
தோன்றுகிறது . இதனால் தான் புல்லாகிப் புழுவாகி என்று 
பாடினார் போலும் ! 


119 பிராணனுக்குப் பிராணவாயு அவசியம் . பிராண 
வாயு போய்விட்டால் பிராணன் போய்விடும் . 


106 


120 இரவில் படுக்கையில் - மூத்திரம் அதிகம் சேரின் 
அதை வெளியனுப்பாமல் உறங்கினால் கெட்ட அல்லது 
நல்ல கனவு திடீரென்று ஏற்படும் . அல்லது அவசியம் விந்து 
வெளிப்படும் . வயிறு கூடுமான வரை காலியாய் இருக்க 
வேண்டும் இரவில் . 


121 ஓடும் வண்டியில் பிரயாணம் செய்யும் போது 
கூடுமான வரை தலையின் பின் பாகத்தை மட்டில் அந்த 
வண்டியில் படும்படி வைத்தல் கூடாது . காரணம் 
தைராயிட் , மஞ்சாமுகம் , சிறுமூளை முதலியன அதிக 
வேலை செய்து பாதிக்கும் . 


122 கோழி சரியாக 41 மணிக்குக் கூவுகிறது . 


123 பூமி தண்ணீரில் அமுங்கிக் கொண்டே வருகிறது . 
ஆர்க்மிடிஸ் விதிப்படி தண்ணீர் பெருகுகிறது . 


124 உயிர் மாறியதும் மீண்டும் உண்டாக்கலாம் . 
விஞ்ஞானம் . ஆனால் அறிவு , மூளை எப்படி வேலை 
செய்யுமோ ? 


காலன் = காலம் ; காலன் வந்துவிட்டான் . 


126 குஷ்டம் 

காதில் ஆரம்பிக்கும் . ஃபோன் 
காதண்டை வைத்துக் கேட்கின்றனர் . ( பரவும் ) சுத்தம் 
செய்ய வேண்டும் . 


127 எல்லா மலங்களையும் வண்டுகள் உருட்டுவது 
இல்லை . வண்டு உருட்டும் மலம் வரும் சமயம் உடல் 
நிலை கெடும் . 


128 பன்றிக் கூட்டம் எல்லா மலங்களையும் தின்பது 
கிடையாது . அவை தின்னக்கூடிய மலம் வரும் சமயம் 
உடல் நிலை சரி , 


107 


129 படிப்பு வாசனை அற்றவர்கள் செய்த எல்லா 
வேலைக்கும் இன்று அதிகப் படிப்பு உள்ளவர்கள் தேவை 
யாகின்றனர் . 


130 ஆவது கடினம் ; அழிவது சுலபம் . 

131 மூத்திரம் இருந்த இடத்தைப் பார்த்து ஆண் 
அல்லது பெண் என்று சொல்லலாம் . 


132 உலகம் பெருக வேண்டும் அல்லது ஜனங்கள் 
குறுக வேண்டும் . இரண்டும் தயாராய் இருக்கிறது . அது 
நிகழுமோ அறியேன் ! 


133 அமைதி , நிம்மதி , கவலையின்மையற்ற உயிர் 
மனித உயிர் ஒன்று தான் . 


யந்திரம் நடத்துகிறது . மேல் 


134 மேல் நாட்டை . 
நாடே யந்திரம் தான் . 


135 கண்ணின் மணி மனிதனுக்கு எல்லாவற்றையும் 
விடச் சிறந்தது . 


136 நம் உடலில் பிறவி முதல் வளராமல் இருப்பது 
எது ? கண்மணி . 


137 ஆசனங்கள் போடுவது மிகவும் நல்லது . அவை 
களில் சிறந்தது . சர்வாங்க ஆசனம் . பல ஆசனம் தெரியும் . 


138 எது பகுத்தறிவு ? சுயநலத்திற்காகவே எல்லா 
வற்றின் வாழ்க்கையையும் பாழ்படுத்துகிறானே மனிதன் , 
அதுவா ? ஆம் . அதுவே தான் பகுத்தறிவு . 


139 ஒன்றைப்போலவே ஒன்று இல்லாதது தான் 
இயற்கை . வித்தியாசமின்றிப் பல இருப்பது செயற்கை. 
140 சர்வாங்க ஆசனம் ஆரம்பத்தில் 

ஆரம்பத்தில் மலச்சிக்கல் 
உண்டுபண்ணும் . 


108 


141 பால் , தயிர் கிளாசில் வைத்தால் சீக்கிரம் புளிப் 
பேறுகிறது . 

142 நெய்யைச் சாடியில் வைத்தால் மணமாக சில 
நாட்கள் கெடாமல் இருக்கும் . 

143 பூமி தன்னைத்தானே கிழக்கிலிருந்து வடக்காகச் 
சுற்றுகிறது . காரணம் ஒரு கனத்ததைக் கட்டி ஆட்டி 
விட்டால் மேல் கண்டபடி சுற்றி நிலைக்கு வரும் . 

144 அவசரமான காலம் நடக்கிறது . யாருக்கும் 
அமைதியில்லை . காரணம் போக வேண்டியது . அழிய 
வேண்டியது அவசரப்படுகிறது . 

145 மேல் துண்டு போடுவதிலிருந்தே ஒருவன் குணாதி 
சயங்களைக் கூறமுடியும் என்பது என் கருத்து . 
146 தண்ணீர் , பாசி , மலம் -- இவைகள் சேர்க்கையில் 
சிறு – இது 

போன்ற நத்தை உற்பத்தியாகி 
உயிருடனிருக்கும் . 

147 இன்றைய மனிதன் எல்லாவற்றையும் விரைவில் 
அறிந்து விட்டான் . இவனைவிட உச்சநிலை எந்தக் கால 
மனிதனும் அடைந்திருக்க முடியாது . ஆனால் இவனும் , 
மனித இனம் மட்டுமென்ன , ஜீவராசியே அழியும் ! 


148 அன்றைய மனிதன் வாழ விழைந்தான் . அனுப 
விக்க நாளாகிக் கொண்டே போனது . இன்றைய மனிதன் 
மிகத் துரிதமாக அனுபவித்து விட்டுப் போக நினைக்கி 
றான் . சீக்கிரமே போய் விடுவான் . 


149 நகங்கள் 

உடல் 

உஷ்ண நிலையிலிருந்தால் 
கடினமாக இருக்கும் . வாய் நாற்றம் உண்டாகும் . 


150 செயற்கையை அழிப்பதைவிட இயற்கையை 
அழிப்பது மிகச் சிரமம் . பல இயற்கையை அழிக்கவே 
முடியாது . எல்லா செயற்கையும் அழிக்கக்கூடியது . 


109 


151 


- 


உள் - மெய் 
வாய் - மெய் 
மெய் --- மெய் 


ண் மை 
வாய்மை 
மெய்மை 


- 


152 போர்த்திக் கொள்வதினால் ஏன் குளிரில்லை ? 
உஷ்ணம் போர்வையால் இல்லை . நம் உஷ்ணம் வெளி 
யாகாததால் , சூடு இருக்கிறது . வெளிக் குளிரும் உள் 
வருவதில்லை . 


153 கொட்டாவி விடுவ தற் தக் காரணம் , உள் 
ளிருந்து கரிமிலவாயு வெளிபடுவது அல்லது பிராணவாயு 
தேவைபடுவது . 


154 எந்த ஆண் மகனும் கண்ணுக்கெட்டிய தூரம் 
வரை பெண் மகள் துடைக்கு மேல் தெரிந்தால் உடன் 
பார்க்கிறான் . சமீபமிருந்தால் மர்மஸ்தானம் எந்தப் 
பெண்ணுடையதாயினும் தெரிந்த உடன் துணி விலகிய 
உடன் இவன் கண்ணுக்குப் படுகிறதோ இவன் பார்க் 
கிறானோ தெரியவில்லை . இவன் வந்த வழி - வெளி 
யேற்றிய இடம் மீண்டும் உள்ளுக்கு இழுக்கிறது ! 


155 கோபமே மனிதனுக்குச் சத்துரு ஏன் ? 
அனுபவிக்கையில் 

தெரியும் . கோபம் வரும்பொழுது , 
உன்னையே நீ மறந்து ஆத்திரப்பட்டுக் கண்கள் சிவந்து 
நெருப்பு போல் உன் இரத்தம் சூடேறி உடல் கொதித்துக் 
கஷ்டப்படுகிறாய் . இது உன் உடலுக்கு , அளவுக்குமேல் 
விஷம் . 


156 தலையை சீவுவதில் அரக்குச் சீப்பாயின் காந்தம் 
இருக்கும் . காரணம் மயிரில் அரக்கு தேய்த்தால் 
மின்சாரம் ஏற்படும் . 


157 என்னை 

யாராலும் கெடுக்க முடியாது . 
ஒருவனால் கெடுக்கப்படக் கூடியவன் அறிவற்றவன் , 


110 


1952 . 


158 1-9-52 தேதியில் திருவிளையாடல் ; 
தேதிகள் இப்படி 47 வருடத்திற்கு ஒருமுறை வரும் . 


மர்ம 


159 பெற்றோர்களின் 

ஸ்தானங்களைப் 
பிள்ளைகளுடையதைக் கண்டு நிர்ணயிக்கலாம் . 


160 நல்லவர்களுக்குக் கெட்ட பிள்ளை பிறப்பது 
ஏன் ? அவர்கள் பழக்க வழக்கத்தாலும் , சுற்றுப்புறத் 
தாலும் ! நல்லவர்கள் , செயலால் நல்லவர்கள் . ஆனால் , 
அகத்தால் , எண்ணத்தால் கெட்டவர்கள் .. அதாவது 
கெடுதலை நினைப்பவர்களே . 


கிறது . 


161 சவரம் செய்து கொள்வதால் நம் சக்தி குறை 

காரணம் மயிர் வளர்ந்து கொண்டே போவ 
தில்லை . ஓரளவு வளர்கிறது . வளர்ந்து நின்று விடுகிறது . 
அடிக்கடி சவரம் செய்வதால் அந்த அளவுக்கு வளரவே 
செய்கிறது . அடிக்கடி கத்தியின் தொழில் நடப்பதால் 
குறைகிறது . 


162 கையை விட நான் காலைச் சுத்தமாக வைத்துக் 
கொள்ள ஆசைப்படுகிறேன் . 


163 சின்னா பின்னம் என்பதற்குச் சின்னாபின்னம் 
ஆக்குவது என்று பொருள் . 


164 காற்று , மரம் , செடி , கொடி அசைவ தால் தான் 
காற்று அதிகமாக வீசுகிறது என்றும் , மரம் செடிகள் 
இல்லையென்றால் காற்று வராது என்றும் நினைக் 
கின்றனர் . பாலையிலும் , கடலிலும் புயல் அடிப்பதைப் 
பாமரர்கள் நினைப்பதில்லை . 


165 எதிர்காலத்தைப் பற்றி ஜாதகம் , ரேகை 
பார்த்துக் கொள்பவன் முண்டம் . எனக்குப் பார்க்கும் 
எண்ணம் உண்டு , பார்கிறேன் . எல்லா மனிதனுக்கும் எதிர் 


111 


காலம் வளம் என்றும் , ஒரு நல்ல காலம் வரும் என்றும் 
சொன்னால் தான் சந்தோஷப்படுவான் . 


166 வெற்றியடைகிறவன் 

தன்னைவிடப் பலம் 
குறைந்தவனிடம் வெற்றியடைகிறான் . அது எப்படி 
வெற்றியாகும் ? 


167 சிறுநீர் வருகிறது . ஆனால் மனம் வெளியே போ 
என்றால் தான் போகிறது . மூடி இல்லை , ஆகையால் 
மனோ சக்தி நடக்கிறது . 


168 செவிடனைக் கூப்பிட்டால் திரும்பிப் பார்க்க 
மாட்டான் . செல்வந்தன் காரில் கிளம்பியதும் , கார் , 
வேகத்தில் அதிக தூரம் போய்விடும் . அல்லது காரில் 
கண்ணாடி அடைப்பால் 

காது கேட்காது . 

அவன் 
இயற்கைச் செவிடன் ! இவன் செயற்கைச் செவிடன் ! 


169 ஆண்டவன் படைப்பில் எல்லாப் பொருள்களும் 
சமமே . மனிதன் விரும்புவது உயர்ந்ததெனக் கருதப்படு 
கிறது . இதிலும் ஒவ்வொருவன் ஒவ்வொன்றை விரும்பு 
கிறான் . அவன் விருப்பப்படியே ஒவ்வொன்றும் உயர்ந் 
ததே . ஆகவே ஒருவன் விருப்பம் உயர்வே ஒழியப் 
பண்டம் இல்லை . 


170 1 / 8 = 3 கால் = கால்பாகத்தின் பாதி . 


171 தடமாட்டம் அல்லது தடுமாற்றம் என்றால் 
தடம் மாற்றம் என்பது தான் . தடம் = வழி . 


172 இறந்தவனைத் தவறி விட்டான் என்கிறோம் . 
அவன் வாழத் தவறி விட்டான் என்பதே பொருள் , 


173 உடம்பில் ஒரு பாகம் இரத்த ஒட்டம் இன்றி 
மரத்து விட்டால் , அதன் பொருள் , அப்பாகம் வேலை 
செய்ய அல்லது இயங்க மறுக்கிறது என்பது தான் , 


112 


174 கெட்ட ஆவிதான் , கொட்டாவி , கோட்டாவி 
என மருவியிருக்கும் . 


என்று 


175 செல்லாது என்றால் நம்மை விட்டுச் செல்லாது 
பொருள் . நம்மை விட்டு - ஒருவரை 

விட்டு 
ஒருவரிடம் சென்று கொண்டிருந்தால் செல்லும் . செல்வம் 
என்பது அது தான் . 


176 தலைமயிரை இயற்கைப்படி விட்டுவிட்டால் 
அது உச்சி தெரியும்படி இருபுறமும் மடியும் . 

காரணம் 
இயற்கையில் உச்சி திறந்திருக்க வேண்டும் . 


177 தலைக்குப் பின்புறம் சிறுமூளை , மஞ்சாமுகம் , 
பிடரி இருப்பதால் மயிர் அவைகளை மூடிக் கொண்டு ஒரு 
தற்காப்பாக இருக்கிறது . இயற்கை விதிப்படி முன்னே 
திறந்தும் பின்னே மூடியும் இருக்க வேண்டும் . நாம் 
இயற்கையை மீறிக் கிராப் வைத்து உள்ளோம் . 


178 நமது உடம்பில் 

உள்ள அல்லது ஏற்படும் 
கெட்ட நாற்றத்தை விட வெளியில் வேறு துர்நாற்றம் 
அதிகமில்லை . 


179 நம் உடம்பில் நல்ல நாற்றம் இல்லை . 

எல்லாம் 
வெளியில் தான் . 


180 அறிதல் : ஒரு பொருளைப் பிரித்துப் பார்த்தல் 
இப்படிப் பிரித்தும் பிரித்துச் சிந்தித்தும் பார்ப்பது தான் , 
அறிவு . 


181 மனிதன் வாழ்க்கைக்கு மிருகங்கள் , செடி 
கொடிகள் உதாரணம் காட்டப்படுகிறது . காரணம் அவை 
உயர்ந்தவை . அவை பரிணாம வளர்ச்சியில் வந்த வழியாக 
இருப்பதாலும் இருக்கலாம் . 


182 பகித்துப் புசி , அதே சமயம் பசிக்குப் புசி . 


i13 


183 பழம் = பழையது என்பதே . காய் , பழையது 
ஆகிப் பழம் ஆகிறது . 

184 ஆதி மூலம் -- ஆதி ... மூலம் . ஆதியில் மூலம் . 

185 கண்கள் திறந்து கொண்டு பார்க்கிறதை விட 
மிகச் சிறிய அணுக்கள் கண்களை மூடிக் கொண்டு பார்க் 
கும்போது தெரிகிறது . 

186 வைத்திய நிலையம் பல ரகத் துக்கங்களின் 
கூட்டு மடம் . இன்பம் காட்டாது துன்பம் மட்டில் காட்டும் 
துன்ப தரிசினி . 

187 செத்தை என்பது சற்று நாழி இருந்து மாறக் 
கூடியதால் அப்பெயர் வந்திருக்கக் கூடும் . தீயில் இட்டால் 
உடன் சாம்பலாகிறது . மண்ணில் , தானே சில நாளில் 
மண்ணாய்ப் போகப் போகிறது . 

188 மாடியில் வாழ்ந்தும் , படுத்தும் இருக்கிறான் , 
மனிதன் . பட்சிகள் , மிருகங்கள் மரத்தின் மேல் வாழ் 
தலும் , உறங்கலும் செய்கின்றன. இதில் என்ன பேதம் ? 
இவன் செயற்கையில் உயரச் செல்லச் செப்பனிட்டான் . 
அவை இயற்கையை உபயோகித்துக் கொள்கின்றன . 


189 அதிகப் பாது காப்பு மனிதனுக்கே 

தேவை . 
மனிதனுக்கு மனிதனே அதிகம் பயப்படுகிறான் . ஆனால் , 
மிருகங்கட்கு இல்லை . மிருகங்கள் அவ்வளவு பயப்படுவ 
தும் பாதுகாத்துக் கொள்வதும் இல்லை . 

190 அகிம்சை என்பது மனித குண இயல்புக்கு 
மாறானது , இயற்கைக் குணம் இம்சையே . 

191 மனித உடல் ஒன்றுதான் எதற்கும் உதவு 
வதில்லை . 

192 பெண்களின் பின்பாகம் , இடுப்பு முதல் தொடை 
பாகம் வரை , ஒரு தனி அமைப்பு . 


114 


193 குழந்தை முதல் விருத்தாப்பியம் வரை உடலின் 
ஒவ்வொரு பாகத்திலும் தெரிந்து கொள்ள முடியும் . 


194 தமிழன் முதலெழுத்து த வின் பெருமையே 
தனி ! தந்தை , தாய் , தமையன் , தமக்கை , தங்கை , தம்பி , 
தனையன் , தாத்தா , 


195 உடம்பு உப்புகிறது . பிறகு இளைக்கிறது . 
எங்கிருந்து உப்பிற்று ? அந்த உப்பல் எங்கு ஒடுங்கிற்று ? 
விந்தைதான் , 


196 பிறப்பது சில நாட்கள் , சிலமணிகளில் என்று 
அறியக் கூடும் . இறப்பது நிச்சயம் . ஆனால் எப்பொழுது 
என்பது தெரியாது . இறப்பதை ஊகிக்கக்கூட முடிவ 
தில்லை . அது நிக்சயமான ஒரு விஷயம் . 


197 உயிர் என்பது மிகமிக நுண்ணியது . கண்ணுக்கும் 
விஞ்ஞானி கண்ணுக்கும் தெரியாத அவ்வளவு சிறிய அணு ! 
ஏன் ? யானையின் உயிர் எப்படி இயங்குகிறது . எந்தப் 
பாகம் உயிர் ? எதனால் அசைவு ? மிகக் கண்ணுக்குத் 
தெரியாத அணுக்கள் அசைக்கின்றன . உயிர் ஓட்டம் . 
அதன் உயிர் எங்கே எவ்வளவு உள்ளது ? எதனால் இயங்கு 
கிறது ? யார் அறிவார் பராபரமே ! 


எவ்வளவு 


198 இயற்கையின் இரகசியங்கனை 
ஆராய்ந்தாலும் அதன் உண்மையை முழுவ தாக உணர்ந்து 
உறுதிகூற முடியாது . 


199 செவிக்கு இன்பம் 

என்பது 

தவறு . செவி 
வாயிலாக மனதுக்கு இன்பம் . எல்லா இன்பங்களும் 
இப்படியே . 


200 வயதாவதன் அறிகுறி , முதுகு பின்புறம் சதை 
ழ்கீநோக்கித் தோங்கும் . 


115 


201 சில ஜீவன்கட்கு அவைகளைப் பாதுகாத்துக் 
கொள்ள அமைந்துள்ள நிறம் , போன்ற வசதிகள் , எதிரி 
யின் கண்ணுக்குத் தெரியாமல் , எதிரியின் பக்கம் வரும் 
சமயம் எதிரியை அடித்துத் தின்னவும் உதவுகின்றன . 


202 மனிதனைக கொல்லும் ஜீவன்களை மனிதன் 
பெரும்பாலும் கொன்று தின்பதில்லை . கண்டு பயப்படு 
கிறான் , இம்சை செய்யாமல் இருக்கும் அழகிய பிராணி 
களைக் கொன்று தின்கிறான் ! 

203 உயிர் தான் இயங்குகிறது . அந்த உயிர் எப்படி 
யிருக்கிறது ? என்பதை யாரும் கண்டதில்லை . 

எது உயிர் 
என யாரும் கூற முடியாது . 


என் 


204 மனம் தான் மனிதனை நடத்துகிறது . 
கிறோம் . அந்த மனத்தையும் கண்டதில்லை . உயிரை 
ஆட்டும் மனதையும் புரிந்து கொள்ள வில்லை . 

205 கடவுளையும் யாரும் கண்டதில்லை . புரியாத 
தும் , தெரியாததும் தான் உயிர் , மனம் . கடவுள் . 


206 பலவற்றின் செயலை அறிகிறோம் . ஆற்றலை 
அறிகிறோம் , அதற்கு எது காரணம் என்பதைக் காண 
யலவில்லை . 


207 சங்கிலிருந்து எழுந்ததே சங்கீதம் போலும் ! 


208 இருட்டில் ஒளி புகுகிறதே தவிர ஒளியில் இருட்டு 
நுழைவதில்லை . 


209 உடல்நலம் , பலம் , இவை நாம் அறியாமலேயே 
சிறுக சிறுகச் சேர்ந்து வலிவும் , பொலிவும் தருகின்றன . 


அந்தப் பலம் இழக்கப் படுகிறது . நம்மாலோ , 
இயற்கையாலோ , அதே சமயம் அதை மீண்டும் பெறவே 
முடியாது . கொஞ்சம் ஈடு செய்யலாம் . 


116 


210 


காற்றே உயிர் . காற்றால் தான் அசைவு , ஓசை , 


ஆசை . 


211 உலகம் காற்றாலா ? வெப்பத்தாலா ? தண்ணீ 
ராலா ? விண்ணாலா ? மண்ணாலா ? 


212 காதின் மேல் பாகத்தில் மட்டும் அதிர்ச்சி , சத்தம் 
பட்டால் ஒலி பெருக்குகிறது . அதில் உள்ள செல்கள் 
தனித் தன்மையன . 


213 மனித வுருவில் தலையை வைத்துத்தான் பெரும் 
பாலும் உருபேதம் காணமுடியும் . தலைக்ை 

தலைக்ை வைத்துக் 
தான் மனிதனை எடையும் போட முடியும் . 


214 ஒன்றை ஐம்புலன்களோடு கிரகித்தால் தான் 
அவை அறியமுடியும் . ஐம்புலன்களாலும் ஒன்றை 
விட்டால் தான் அதனை விடமுடியும் . 


215 மனிதன் எந்த நிலையிலிருந்து பார்க்கிறானோ 
அதற்தேற்ப அவன் எண்ணங்கள் அமையும் . எல்லா விடங் 
களிலும் ( கோணங்களில் ) இருந்து பார்த்து முடிவுக்கு 
வருவதே நல்லது . 


216 மனிதன் எல்லாவற்றையும் புரிந்துக் கொள் 
கிறான் . ஆனால் மனிதனைப் பற்றித்தான் புரிந்து 
கொள்ள முடிவதில்லை . 


217 எதைப் பற்றியும் சிந்திக்காமல் இருப்பவனுக்கு 
எதைப் பற்றியும் சிந்திக்க முடியும் . 


218 மனிதன் மனோ சக்தியே மனிதசக்தி - 

219 விஷமிருக்குமிடம் பல ஜீவன்களிடம் தெரிகிறது . 
ஆனால் மனிதனிடம் விஷம் இருக்கும் இடம் தெரிவ 
தில்லை . 


117 


220 தற்காப்புக்குப் பல ஜீவன்களிடம் அவயவங்கள் 
உள்ளன . ஆனால் மனிதனுக்கு அப்படி ஒன்றுமில்லை . 


221 முன்பு மனிதன் எங்கேனும் போக நினைத்தால் 
நடக்க வேண்டும் . இப்போது நினைத்து -- பணமிருந்தால் 
வாகனங்களில் உட்கார்ந்தால் அல்லது படுத்தால் , இவன் 
நினைத்த இடத்திற்குப் போய் விடுகிறான் . முன்பு 
ஞானத்தால் நினைத்த இடம் போனார்கள் . விஞ்ஞானத் 
தால் தற்போது போகிறார்கள் ! ஞானத்தால் நினைத் 
ததைக் கண்டார்கள் . இன்று விஞ்ஞானத்தில் டெலிவிஷன் 
மூலம் இதைச் செய்கிறார்கள் . ஞானத்தின் பரிணாமமும் 
முதிர்ச்சியுமேதான் விஞ்ஞானம் . 


222 மண்ணில் உலோகங்கள் தோன்றினாலும் 
மீண்டும் மண்ணுக்கு நீண்டநாள் இரையாகாமல் இருப் 
பவைகட்குக் கூடு தல் மதிப்பு . பொன் , வெள்ளி , வைரம் . 


223 பல்லிகள் தம் வாலைத் தாமே துண்டித்துக் 
கொள்கின்றன . அவை துடிப்பதால் எதிரிகள் கண்டு 
திகைக்கின்றன . அதனால் , அவை தப்புகின்றன . 


எவருமில்லை . ஒன்றும் 


224 எல்லாம் அறிந்தவர் 
அறியாதவர் ஒருவருமில்லை . 


ஆனால் , மிகவும் 


225 பல யுகங்கள் ஓடியுள்ளன . 
மெதுவாக ! ஒவ்வொரு வினாடியாக ! 


226 கலைஞனே ( இஞ்சினியர் ) தொழிலாளியாக 
இருந்தான் , அந்தக் காலம் . தற்போது கலைஞன் வேறு , 
தொழிலாளி வேறு . 


227 மனிதனைப் போலவே எல்லா மிருகங்களும் 
நாவினால் வாயை நக்கிக் கொள்கின்றன . பறவைகள் 

8 


118 


அவன் 


மூக்கைக் கீழே தேய்க்கின் றன . ஈ , கொசு போன்றவை 
கைகளால் துடைக்கின்றன . 

228 தெரிந்தவனோ , தெரியாதவனோ , 
நடத்தையைப் பொறுத்தே அவன் அளவு உயருகிறது . 
எவ்வளவு 

தெரிந்திருந்தாலும் நடத்தையில் இல்லை 
யெனில் தெரியாதவனே ! 
229 

மனோ 
ஞாயமான 

சக்திக்கு மிக்க வலிமை 
உள்ளது . 

230 உள்ளத்தை யாரிடமும் முழுமையாகத் திறந்து 
காட்ட இயலாது . பிறராலும் முழுமையாக 

தெரிந்து 
கொள்ள முடியாது . 

231 ஆந்தை , பூனை இவைகளின் கண்களை மனிதன் 
கண்கள் ஒன்றில் பொருத்தி இரவில் கண் தெரிகிறதா 

சோதிக்க வேண்டும் . என் அனுமானம் : கண் 
தெரியும் . பூனைக்கண் உள்ளவர்களுக்கு ஒரு பூனைக் கண் 
பொருத்தினால் விகாரமாக இருக்காது . இதுவும் ஒரு 
யோசனை . 


எனச் 


232 பல மிருகங்களின் சிறிய பிராணிகளின் தோல்கள் 
உரிக்கப் படுகின்றன . ஆனால் , மனிதர்களின் தோலை 
உரிக்க முடியாது . இதைப் புரிந்து கொள்ளாமல் மனிதன் 
பிறரைப் பார்த்து உன் தோலை உரித்து விடுவேன் 
என்கிறான் ! 


233 உலகம் , சூரியன் , சந்திரன் பலகோடி நட்சத் 
திரங்கள் அனைத்தும் பிணைந்தே உள்ளன . வெட்ட 
வெளி, ஆகாயம் இல்லாத இடமே 

இல்லை . இதன் 
தொடர்பில்லாமல் எதுவும் இல்லை . 


234 உலகிலுள்ள அத்தனையும் ஏதாவது ஒன்றுடன் 
தொடர்புடையதே . தொடர்பில்லாதது எதுவுமில்லை . 

235 உலகம் பல படத் தோன்றலும் , மாறலும் தான் . 


119 


236 மனித அமைப்பை விட ஒரு சிறந்த இயந்திரத்தை 
யாராலும் , எப்பொழுதும் படைக்க முடியாது . 


237 உந்த உலக இயக்கம் எப்படி நடக்கிறது என்று , 
உலகம் 

உள்ளளவும் யாராலும் அறுதியிட்டுக் 
முடியாது . 


கூற 


238 ) பிரிக்க முடியாது என ஒரு கடைசி 

அணுவை 
யாரும் கூற முடியாது . அதே சமயம் அதனுள் இருக்கும் 
உயிர் ஓட்டத்தையும் உணர முடியாது . 


239 எந்தக் காலத்திலும் இயற்கையைப் பூரணமாய் 
ஆராயாது , உணர முடியாது . 


240 மனிதன் உலக இயக்கத்தின் சக்திக்கு எப்படி 
மனித உருவை ( தேவி பராசக்தி ) கொடுத்தான் என்று 
புரியவில்லை . ஆனால் , ஆராய வேண்டும் . 


காலை 


241 காலைப் 

பொழுதும் , மாலைப் பொழுதும் 
சூரியன் ஒளி ஒரே மாதிரி , ஒளி விட்டுக் கொண்டும் , 
மங்கிக் கொண்டும் உள்ளது . 

ஒளி 

வளருகிறது . 
மாலை இருள் கவ்வுகிறது . ஆனால் , காலை குளிர்ச்சியி 
லிருந்து வெப்பத்திற்கு வருகிறோம் . மாலை வெப்பத்தி 
லிருந்து குளிர்ச்சிக்கு செல்கிறோம் . 


242 இருள் கவ்வுவதும் , ஒளி மிளிர்வதும் இயற்கை 
யின் சிருஷ்டியில் எவ்வளவு மெல்ல நிகழ்கிறது தெரியுமா ? 
எவ்வளவு அதிசயமான நிகழ்ச்சி ! 

அனுபவித்து 

நுகர 
வேண்டும் ! 


243 கல்வி என்பது எழுத்தில் தான் இருக்கிறது என்று 
நினைப்பது , கொள்வது , கருதுவது பெரும் தவறு . 


244 கல்வி எனில் ஒன்றைக் கல்லுதல் , ஆராய்தல் . 
ஆய்ந்து அறிதலே கல்வி . 


120 


245 பரவாயில்லை - தமிழ் , பரவாலேது - கன்னடம் , 
பராவா நை - உருது , பரவா லேது தெலுங்கு . 


246 கவையாகிக் கொம்பாகிக் காட்டகத்தே நிற்கும் 
மரம் . கவைகள் , கொம்புகள் உள்ளது தான் மரம் . 


247 மரம் முதலா , வித்து முதலா என்பதில் சந்தேகம் 
இல்லை . வித்தே முதல் என்கிறேன் . ஆதாரம் காட்ட 
முடியும் . 


248 இத்தனை கோடி மக்கட்கும் முதல் , 
உருவங்களே . ஆண் , பெண் ( ஆதாம் , ஏவாள் ) . ஆனால் , 
அவ்விரு உயிர்களைப் படைத்தவர் யாரோ ? 


249 இன்றும் தண்ணீரில் பல இடங்களில் செடிகள் 
அணு அணுவாய் வளர்கின்றன . 


எவ்வளவு வேகத் 


250 அணுவிற்கும் எடை உண்டு . 
திற்கும் காலம் உண்டு . 


மூல நோய்க்குச் சாதிக்காய் , தேன் , சந்தனம் , 
சந்தனக் கல்லில் அரைத்துப் பாலில் கலக்கிச் சாப்பிட 
லாம் . 


252 மனிதன் எந்த உயரிய மெத்தை மீது படுத்து 
இருந்தாலும் அவன் உண்மை மனம் நாடுவது சமதரை 
யையே . காரணம் இயற்கை இயற்கையை நாடுவது தான் 
இயல்பு . 


253 காய்ச்சல் போன்ற சமயங்களில் நோயாளி 
மெத்தை - ஏன் பாயைக் கூட வெறுத்துத் தரையில் படுக் 
கிறான் . அது இன்பம் தருகிறது போலும் ! 


254 தருமபுரி , ஓசூர் பக்கத்துப் பெண்கள் கருப்பு . 
பருமனே இல்லை . ஒரு மாதிரி குச்சிப் போன்ற உடற் 


121 


கட்டு , அழகிய சிறிய முகங்கள் ஆண்களும் அப்படியே . 
நல்ல உழைப்பாளிகள் . 


255 வெந்நீரில் குளித்தால் அழுக்கு நிறைய வரும் . 
காரணம் , தோல் நெகிழ்ந்து மயிர்க்கால் விரிவடைந்து 
அழுக்கு வெளிவருகிறது . அதிக சூடு உடலுக்குக் கேடு . 
ஆனால் , குளிக்கையில் இதமாக இருக்கும் . 


256 இரண்டு பேர் சேர்ந்தால் தான் ஒன்று உண்டா 
கும் . அல்லது கிடைக்கும் . ஆண் , பெண் சேர்க்கை ஒரு 
குழந்தை . இரு கை தட்டல் ஒரு ஒலி . இரு கம்பியால் 
கரண்ட் . இப்படியே பல . 


257 நாக்கு வழிக்க நம் நகங்களை விடச் சிறந்த கருவி 
வேறு ஒன்றுமில்லை . நடுவிரல் நல்லது . 


258 நுண் கருவிக்குத் தெரியாத சிறிய அணுக்களும் 
உள . 


259 சொறி சிரங்கு - கையால் சொறியப்படும்சிரங்கு . 
சொறி சிரங்கு - அது , தண்ணீர் சொறியும் சிரங்கு . 

260 குழந்தைகள் , சிறுவர்கள் , இளைஞர் , பெரிய 
வர் - ஒரு சிலரைத் தன்னுள் நிர்பந்திக்கப்பட்டுப் பார்க் 
கின்றனர் . பார்க்கப்படுபவர்களிடம் ஏதோ ஆகார்ஷ்ணம் 
உள்ளது . 


261 எனது கண்ணை மிகப் பெரிய தனித்துறை 
வல்லுநர்கள் ஆராய வேண்டும் . காரணம் அதிக தூசுகள் 
இலகு வில் அடைகிறது . அனைவரையும் கவர்கிறது . பலர் 
என் கண்ணைப் பற்றிப் பேசுகின்றனர் . மனைவி அதிகம் 
பேசுகின்றாள் . 


262 அமைதிக்கும் வேகமின்மைக்கும் நிறைய வித்தி 
யாசம் . 


122 


263 சுறுசுறுப்பு வேறு ; அவசரப்படுவது வேறு . 


264 சோம்பல் வேறு ; சும்மாயிருப்பது வேறு . 


265 நல்ல மழையில் நனையலாம் . ஆனால் நல்ல 
வெய்யலில் நனையக் கூடாது . ( காயக் கூடாது ) மழையில் 
துணி நனையும் , வெய்யிலால் உடல் நனையும் . 


மெய்யை 


மறந்து 


266 மெய் மறந்து போதல் 
போதல் . 


267 வயதாக ஆக உடல் சுகத்தை நாடுகிறது . என்ப 
தல்ல . இளம் வயது அத்தனையும் தாங்குகிறது . வயதா 
னால் சிரமங்களை உடல் தாங்குவது இல்லை . 
அனுபவம் . ( பிளேடு உதாரணம் ஷேவிங் ) 


என் 


268 நாழிகையைச் சேவல் காட்டுகிறது . 


269 செடி , பறவை , மிருகங்கள் மணியை ஒழுங்காக 
அறிகின்றன . 


270 மேகங்கள் 

விண் 

மீன்களை 
மனிதனால் மணி சொல்ல இயலாது . 


மறைத்தால் 


271 சும்மாயிருக்கையில் மூச்சு விடுவதையும் மறக் 
கிறாய் . ஆனால் விடுகிறாய் . சும்மாயிருப்பதினின்றும் 
கலையும் சமயம் பெருமூச்சின் வேகம் தெரிகிறது . 
தான் மேற்கண்ட சந்தேகத்தைத் தருகிறது . 


277. பூண்- நூல் , பூணூல் . பூணூலை அனைவரும் 
அணியலாம் . 


273 எறும்பு முதல் பல ஜீவன்கள் மழை வருவதை 
அறிகின்றன . ஆனால் , மனிதன் ? 


123 


274 பசியால் தான் ஜீவன்கள் அசைகின்றன. 
யில்லையேல் உயிர்கள் ஸ்தம்பித்து விடும் . 


275 ஆசைகளும் , பாசங்களும் தான் ஆசாபாசங்கள் 
என்பது . 


வேதம் . தன்வந்தர் 


- 


276 ஆயூர் வேதம் 
வே தம் தான் ஆயுள் வேதம் . 


ஆயுள் 


277 வாயையும் கண்ணையும் நாம் நினைத்தால் 
மூடலாம் . காதை நம்மால் மூட முடியாது . பேசாமல் 
இருக்கலாம் . பார்க்காமல் இருக்கலாம் . தொடாமல் 
இருக்கலாம் . ஆனால் கேட்காமல் இருப்பது கடினம் . 


278 காலம் மிகவும் பொறுமையாகத்தான் போகிறது . 
சோம்பேறிக்கு பொழுது மிகவும் பொறுமையாகப் போவ 
தாகவும் , சுறுசுறுப்புக்காரனுக்கு பொழுது வேகமாகப் 
போவதாகவும் தோன்றுகிறது . அவனவன் மன நிலைக்கு 
ஏற்பவே . 


எண்ணுதல் , 


எண்ணங்கள் , 


279 எண்ணிப்பார் . 
எண்ணிப் பார்த்தேன் . 


280 நினைத்துப் பார்த்தல் வேறு ; எண்ணி பார்த்தல் 


வேறு . 


281 • நிலம் , பலம் இருக்கா ? என்றால் , நிலத்தில் 
பலம் இருக்கா - அதன் பலன் இருக்கா ? என்பது போலும் 
நிலம் புலம் ? 


282 சொத்து பத்து இருக்கா ?, என்றால் சொத்தும் 
பற்றும் ( சொத்தும் , சொத்தின் மீது கடனும் ) என்பது 
போலும் ! 


124 


282 சொத்து பத்து இருக்கா என்றால் , சொத்தும் 
பற்றும் ( சொத்தும் , சொத்தின் மீது கடனும் ) என்பது 
போலும் ! 


283 ( Tooth ) Paste is Waste . 


284 Ever Silver , Nevcr Silver 


285 கார்த்திகை முழு நிலவு மிகவும் வெண்மை . ஒளி 
குளிர்ச்சியுடையது . 


286 இயற்கை பல பழைய உயிரினங்களை அழித்தே 
விடுகிறது . அதற்கு மாறாகப் பல புதிய உயிரினங்களை 
உண்டாக்குகின்றது . 


287 ஒவ்வொரு வினாடியும் புது வருடப் பிறப்பே . 


288 துன்பம் பெரும்பாலும் இயற்கை. இன்பம் 
தற்காலிகம் . அதனால் , இன்பம் கிடைக்கும் பொழுது 
அனுபவிக்க வேண்டும் . 


289 நாம் அணுக்களைக் காண்கிறோம் . 
பேரண்டத்தில் நம் உருவ அளவு அணுவே . 


ஆனால் 


290 நம் உடலில் இனிப்புச் சுவையைத் 
ஏனையவை உள்ளன என உணர்கிறேன் . 


தவிர 


291 சர்வோதயக் கதர்க் கடையால் நான் அறிவாளி 
யானேன் . ஆனால் ஆற்றலை இழந்தேன் . 


292 உடம்பிலுள்ள மிகச்சிறிய உறுப்புகளின் அவசிய 
மும் , பெருமையும் அது வலுவிழக்கும் போது அல்லது 
ஊனமுறும் போது தான் தெரியும் . 


293 வயதாக 

ஆக முடி முகத்தில் 

முகத்தில் அதிகமாகவும் , 
மர்மஸ்தானத்தில் குறைவாகவும் வளரும் . 


125 


294 


அளவிட 

முடியாதது விசும்வே . 


295 எண்ணம் உடலின் கூறுகளை இயக்குகிறது . 


296 சில இயற்கைப் பொருட்களை மூடியோ , ஓர் 
இடத்தில் அசைவின்றியோ வைத்தால் உயிர்கள் தாமே 
உருவாகின்றன . இதை ஆராய்ந்தால் தேவையான 
ஜீவன்களை உற்பத்தி செய்யலாம் . 


297 மண்ணில் அல்ல விண் ; விண்ணுக்குள் மண் . 


298 நமது இரத்தம் உடலுக்கு வெளியில் வந்து 
தோய்ந்தால் மண் . அனைவருக்கும் தெரியும் . உடலுக்கு 
உள் இரத்தம் கொட்டினாலும் மண்ணாகவே இருக்கிறது . 


299 உலகமே அந்தரத்தில் இருக்கிறது . அதில் தான் 
நாம் வாழ்கிறோம் . 


300 நினைவிழந்து இருக்கப் பழகின் நினைப்பவை 
நடக்கும் . 


301 மனிதனைத் 

தவிரப் பெரும்பான்மையான 
ஜீவன்கள் இரவில் தூங்கிக் காலையில் முறைப்படி தாமே 
எழுகின்றன . மனிதனை எழுப்ப வேண்டும் ! வேலைக் 
கேற்பத் துயிலை நீட்டிக் கொள்வான் . 


302 , 

நல்ல நாற்றம் , கெட்ட நாற்றமாக மாறும் . 
பின்னர் , முடிவில் , நாற்றமற்றுப் போகும் . 


303 மனம் இயக்கும் . மனம் தனியாக இயங்காது . 
மனம் இயங்க உடல் தேவை . 


304 மனம் நினைக்கும் . உடலும் இடம் தரவேண்டும் . 
மனம் செயல்பட நல்ல உடல் தேவை . காரியங்கள் நடை 
பெற இரண்டும் தேவை . 


126 


305 நம் உடம்பில் 

உள்ள பாகத்தையே ஒரு 
வேலைக்கு உபயோகிக்க வேண்டும் என்றும் அந்தக் 
கையை இடது கை என்றும் அதற்கு மதிப்பு குறைவு 
என்றும் நினைக்கிறோம் . 


கூற 


306 இருப்பவர்கள் எண்ணிக்கையை ஓரளவு 
லாம் . இறந்தவர்கள் எண்ணிக்கைக்குக் கணக்கேயில்லை . 
பிறப்பவர்கள் எண்ணிக்கையும் கூறமுடியாது . 


307 மிகச் சிறிய விந்தில் நமது உடல் அமைப்பு , உள் 
கூறுகள் யாவும் அடங்கியிருப்பது பெரும் விந்தை ! 


308 உலகிலுள்ள எந்தச் செயற்கை யந்திரங்களிலும் 
மனித உடலில் உள்ளது போன்ற அத்தனை நரம்பு , செல் 
கள் போன்ற கருவிகள் இல்லை . 


309 மிக நுண்ணிய அணுவின் சக்தியில் ஆண்டவன் 
சக்தி அடங்கியுள்ளது . 


310 ஆல விதையில் எவ்வளவு பெரிய மரம் இருக் 
கிறது . இது வித்திலா , வெளியிலா , யாரறிவார் பரா 
பரமே ! 


311 மனித இன அசைவுக்கே காரணம் , அவனது 
உள்ளமும் இயற்கையில் அவனுக்கு வேண்டியவைகளும் 


தாம் . 


312 மனித 

இனம் தவிர மற்ற உயிரினங்களைப் 
போல் இவனும் இயற்கையில் உயிர் 

உயிர் வாழ 

உயிரினப் 
பெருக்கத்திற்கு மட்டில் தேவை யானதை உழைத்து 
அல்லது அழித்துப் பெற்றாலும் தவறில்லை . 


313 மனிதன் பாம்பே கக்கூஸில் , சாதாரண 
கக்கூஸில் மலம் கழிக்கையில் நாற்றம் வீசுகிறது . ஆனால் , 
இவன் கக்கூஸில் ஏற்கனவே உள்ள 

மலம் 

தான் நாறு 


127 


கிறது 


என நினைக்கிறான் . இவன் மலம் மணக்கும் 
போலும் ! ( ஏற்கனவே உள்ள நாற்றமும் உண்டு ) 


314 மலம் வெளிவந்ததும் வெயிலில் பட்டதும் 
எவ்வளவு 

விரைவில் பல மாறுதல்களை அடைகிறது . 
வெளியின்- வெயிலின் இயற்கை அது ! 


315 இன்று , பாதம் சிறு பிஞ்சுகள் உதிர்ந்து கிடந் 
தன . மிகப் பசுமை நிறம் . அவை , 

உயிர் 

ஓட்டப் பசும் 
பச்சை அட்டைகள் போலுள்ளன . மேற்கண்ட இளம் 
பிஞ்சுகளைக் கையில் எடுத்தேன் . கணப்பொழுதில் பசுமை , 
கரும்பச்சை ஆகி விட்டது . தரையில் நெடு நேரம் பசுமை 
மாறாமல் பல கிடந்தன . என்னே மனித இனம் தீண்டிய 
தும் மாறுதல் ! 


316 ஒவ்வொரு மனிதன் பார்வை பரிசத்தில் வெவ் 
வேறு மாறுதல் உள்ளன . இவனும் இரசாயனக் கூட்டுத் 
தானே ! 


317 15-3-75 இல் கடலூரில் திரு . சிட்டிபாபு வீணை . 
பாடகர் , ஊது குழல் , இவை எழுப்புவோர்கட்கு மூச்சுப் 
பிடிப்பது சிரமம் . கையால் விரலால் இசைப்பவர்கட்கு 
அந்தச் சிரமம் குறைவு . 


ஆனால் 


318 வீணையில் நாதம் ஒன்று உண்டு . 
நினைப்பதை மனம் பாடுகிறது . மனம் நினைக்கும் நாதத் 
தைப் பாடுகிறது . இப்படியே அனைத்து இசைக் கருவி 
களிலும் . 


LITL 


319 கருவிகளைப் 

வைப்பது மனதிற்குச் 
சிரமமும் திறமையும் ஆகும் . 

320 சும்மா இருக்கையில் , சற்று உணர்வுடன் பார்க் 
கையில் , சுவாசம் சுழி முனையில் அதாவது மிகவும் மெது 


128 


வாக நீளக் குறைவாக மூக்கு முனை அளவு நடக்கிறது . 
இதுவே உடலுக்கு லாபம் . 


321 சும்மா இருந்து கொண்டு சலனமின்றி நிசப்த 
மாய் நினைவுடன் 

நினைவுடன் எதைப் பார்க்க வேண்டுமாயினும் 
டெலி விஷனில் போல் பார்க்கலாம் . எந்தச் சப்தம் 
தேவையோ அதுவும் கேட்கும் . 


இரவில் 


322 சில பிராணிகளுக்கு இரவிலும் பகலிலும் கண் 
தெரிகின்றது . பல பிராணிகள் , பறவை கட்கு 
மட்டும் தான் கண் தெரிகிறது . அவைகட்குப் பகலில் கண் 
தெரிவதில்லை . எனவே , மனித இயல்புக்கே பகல் , இரவு 
போலும் ! 


323 காற்றையே சுவாசித்துப் புசித்திருக்கலாம் . 
உள்ளே அதிகம் இழுத்து வெளியில் கொஞ்சம் விடலாம் . 
பழக்கத்தில் உள்ளே இழுத்துப் புசித்து வெளியிடுவது 
குறைந்துவிடும் . வேகமாக இழுத்து மிக மெதுவாக வெளி 
யிடல் , பூரணமாக உள்ளே சென்ற அளவு காற்று வெளி 
யாகாமல் பயில வேண்டும் . 


324 இறைவன் உயிர்களின் பெருக்கத்திற்கே இன்ப 
உணர்வுகள் இல்லையேல் இன பெருக்கம் இருக்காது . 


325 செய்வது இன்பத்திற்கு , ஆனால் நடப்பது இன 
விருத்தி . 


326 அநேக உயிரினங்கட்குப் பெண்குறி சமீபம் 
மலத்துவாரம் இருக்கிறது . ஆண் குறிக்குத் தள்ளி மலத் 
துவாரம் உள்ளது . 


327 ஆஸ்துமா வியாதி கொடியது . அது அகன்ற மறு 
வினாடியே அவ் வியாதி இருந்த இடமே தெரியாது . 
ஆகவே அது ஒரு வியாதியும் இல்லை எனவும் தோன்றும் . 


129 


328 குட்டிப் போட்டுப் பால் கொடுப்பன. முட்டை 
இட்டுக் குஞ்சு பொறிப்பன. 


A ) குட்டிப் போட்டுப் பால் கொடுப்பது சற்றுக் 
கூடுதலான பாசம் . 

காரணம் 

வயிற்றில் உருவாதல் 
பின்னர் இரத்தத்தைப் பரவலாய் அளித்தல் . 


B ) முட்டை இடல் ஒரு பற்று 

அற்றுப் 

போய் 
முட்டையில் உருவாதல் . உரு வெளியாவது , முட்டை 
யினின்று , தாயினின்று அல்ல . பாசம்குறைவே தொடர்பும் 
சொற்ப காலம் . 


C ) இரண்டிலும் தாய்க்கே வேலை . தந்தை யாரோ 
தெரியாது . தாய் வயிறு தான் குடியிருந்த கோயில் ! 


329 உடம்பிலிருந்து - உள்ளிருந்து வெளியிடும் 
அழுக்கே அதிகம் , வெளியிலிருந்து உடல் மேல்படும் 
அழுக்கை விட .. 


330 தீப்பற்றியது தீ, தனித்து நிற்காது . எதையேனும் 
பற்றியே நிற்கும் . 


331 சூரியன் தீப்பிழம்பு . தீயே தனித்து நிற்பதால் 
தான் மக்கள் வணங்குகின்றனர் . 


332 என் கருத்து : அந்தச் சூரியன் தீப்பிழம்பு நடுவில் 
மூலமான ஒரு பொருளைப் பற்றியே எரிகிறது என்பது . 

333 செவ்வாயில் இங்கு 2.45 - 3.15 சமயம் மாலை 
7 அல்லது 7.15 எனக்குப் பட்ட கருத்து . 


334 சவ்வாய் கிரகம் செந்நிற மண் என்கிறது 
இன்றைய அமெரிக்க அப்பலோ . நம் மூதாதைகள் அதனை 
அப்பொழுதே ஊகித்தனர் . அத்தனை கிரகங்களுக்கும் 
நிறம் குணம் கூறியுள்ளனர் . 


130 


335 வெள்ளம் தனியே வருகிறது . காற்று ( புயல் ) 
தனியே வீசுகிறது . ஆனால் தீ வருவதில்லை . தீ பற்றிக் 
கொண்டது , நெருப்பு பிடித்துக் கொண்டது . 


336 தீ - தீயவன் , தீமை . தீ கொடியது . அனைத் 
திலும் உள்ளது . இருப்பது தெரியாது . 

337 சனிக் கிரகம் சூரியனிடமிருந்து வெகு தூரத்தில் 
உள்ளதால் அதன் ஒளி சனியில் படுவதில்லை . எனவே 
இருட்டு , அது கறுப்பு . 

338 மனிதர்கள் தேசங்கள் தோறும் தட்ப வெட்ப 
நிலைக்கேற்ப மாறுபட்டிருப்பது போல மிருகங்கள் , 
பறவைகள் , பிராணிகள் , செடி , கொடி , மரங்களும் வேறு 
பட்டு உள்ளன . 


339 ‘ தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் 
அஞ்சப்படும் திருவள்ளுவர் , தீயைத் தீயது என்றே கருதி 
விட்டார் . தீயின்றேல் உலகில்லை . 


செயற்கையாக பிற 


340 வானத்தின் நிறத்தைச் 
ராலும் தீட்டமுடியாது . 


341 உடலுக்கு நோய் வருவதே , உள்ளுறுப்புக்களில் 
உள்ள கோளாறுகளை அறிவிப்பதற்கே . 


342 மனோசக்தியால் மனிதன் தன் உடல் நலமின்மை 
யைக் குணப்படுத்திக்கொள்ள இயலும் . அதற்கு அமைதி 
யும் திடமனமும் வேண்டும் . 


343 வயதானதை முழங்கால் முட்டுச்சில்லுக்காட்டும் . 
எலும்புகளின் மேலுள்ள கொழுப்புகளும் தேய்ந்து 
விடுகின்றன . 


344 மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை மிகவும் 
சிரமமானது . மருத்துவர் அதிகக் கவனமும் , அக்கரையும் , 


131 


கஷ்டமும் படவேண்டி இருக்கிறது . 

அதனால் தான் 
மக்களும் அறுவை சிகிச்சை மருத்துவரை அதிகம் நேசிக் 
கின்றனர் , வணங்குகின்றனர் . 

345 உலகம் அனைவரும் வாழும் ஒரு நாடாக - ஏன் 
ஒரு வீடாக - விரைவில் ஏற்படும் . நினைத்தால் பார்க்க 
லாம் . கேட்கலாம் . பேசலாம் . போகலாம் . வரலாம் . 

346 முடிந்தவரை கண்களை மூடிக்கொண்டு 
ணுக்கு ஓய்வு தருவது நல்லது . 


கண் 


347 பயணம் செய்யும்போது கண்ணை மூடிக்கொண் 
டிருப்பது நலம் . 


348 ஊறுகாய் சுவை தான் . ஆனால் , உடலுக்கு 
ஊறு தான் . 

349 ஆற வைத்து குடிப்பதினும் ஆற்றிக் குடிப்பது 
மேல் . 


350 நாம் கருதும் மிகவும் சிறிய ஜீவராசிகள் நம்மை 
விட மிக நுண்ணறிவும் , முன்னெச்சரிக்கையும் உடையவை 
களே . 


351 கால்நடை டாக்டர்கள் , குழந்தை 

டாக்டர் 
களை விட , மதியூகம் உள்ளவர்கள் . மனிதனுக்கு வரும் 
நோய்களை மனிதனாகிய டாக்டரால் ஊகிக்க முடியும் . 
ஆனால் , மிருகங்களுக்கு வரும் நோய் பற்றிக் கூறுவது 
சிரமம் . 


352 பல் துலக்கும் பிரஷ்ஷை நனைத்துப் பிறகு பசை 
வைத்துப் பல் துலக்க வேண்டும் . 


353 உடல் திடமாக இருக்கையில் கத்துக் காலிட்டு 
உட்காருவது சிரமமாக இருக்கும் . ஆனால் , வயோதிகம் , 
பலகீனம் , உடல் நோய் - சமயம் குத்துக்காலிட்டு உட்காரு 
வது வசதியாக இருக்கும் . 


132 ) 


354 மனிதன் அதிக நேரம் உடலையும் , மனதையும் 
வெட்டவெளியில் வைத்திருப்பது நலம் . 


355 ஜிப்மர் மருத்துவமனை . ஆப்ரேஷன் தியேட்டர் 
மருத்துவர்கள் பச்சைத் துணி அணிகின்றனர் . ஜன்னல் 
துணிகள் பச்சை . பச்சை வலியைக் குறைக்கும் . முள் 
எடுக்கும் முன்னர் பச்சை மரத்தைப் பார் என்பதுண்டு . 


356 11 செ . மீ . நீளத்திற்கு ஒரு சிறிய பருத்தி நூல் 
போன்று காணப்பட்டது . காற்றில் , துரும்பு என எண்ணி 
னேன் . பின்னர் 

அது 

வேகமாகப் பல கோணங்களில் 
திரும்பிய பின்னரே அது ஒரு அதிசய உயிர் என உணர்ந் 
தேன் . 


357 இரு குழந்தைகள் இறந்து விடின் மூன்றாவது 
குழந்தைக்கு மூக்கு குத்துகின்றனர் . அதிக பிராணவாயு 
உள் செல்லாமல் இருக்கவோ ? மரணம் கூடுதல் பிராண 
வாயுவாலா ? 


358 அதி காலையிலும் , தூக்கம் வரும் . காரணம் 
நினைத்து நினைத்துக் களைத்துப் போவதால் தானே 
அயர்ந்து விடுகிறது . இதுவே கண்ணயர்வு . 


தூக்கம் 


359 மனம் சும்மா இருக்கும் பொழுது , 
மனிதனை அனைத்துக் கொள்கிறது . 


360 மெய் ஞானத்தால் அஞ்ஞானத்தை அகற்றுவதை 

விஞ்ஞானத்தால் அதைச் சுலபமாக அகற்றி 
விடலாம் . 


133 


தத்துவம் 


1 இன்னல் பட்டால் சுகம் உண்டு . 
2 நொடிக்குள் உலகம் முதல் , யாவும் மாறும் . 
3 உண்மையை உலகம் எளிதில் புரிந்து கொள்ளாது . 

4 உலகம் மாயை நிறைந்தது மட்டுமல்ல , மனித 
சூழ்ச்சி மிக மலிந்த மடம் . 

5 வாழ்க்கையே துன்பம் ; அதனுள் தான் இன்பம் . 

6 தைரியம் தான் வாழ்க்கையின் ஜீவநாடி . அது 
பிறவியில் இருக்க வேண்டும் . 
7 உண்மை உரைத்தால் உலகோர் வெறுப்பர் ; 

மனமும் உண்மையின் உறைவிடமான 
இறையும் ஆனந்தம் அடையும் . 

8 உலகம் உன்னை விரும்புவதற்காக உண்மையின் 
திண்மையை விடாதே . 

9 ஓம் என்ற சொல்லே ஒருவன் ஆயுளை வளர்க்கப் 
பலம் தரும் மருந்து என்பது என் முடிவான எண்ணம் . 
10 ஓம் சாந்தி 

மும்முறை உச்சரிக்க 
வேண்டும் . அடிக்கடி இதை உச்சரிப்பதால் கோபமும் , 
காமமும் குறைகின்றன என்பது என் அனுபவ சித்தாந்தம் . 

9 


ஆனால் 

உன் 


என்று 


134 


என்ற 


11 துன்பமும் , இன்பமும் ஒன்று என்றால் 
துன்பம் அல்லது இன்பம் 

ஒன்றாக 

இருக்க 
வேண்டும் . 
12 நல்ல தன் உச்சியைக் கடவுள் 

என்கிறோம் . 
( கிருஷ்ணன் , ராமன் , காந்தி ) அது ஒரு பெரிய பட்டப் 
பெயர் . பரம்பரை பரம்பரையாக மனிதர்கள் நல்லவர் 
களுக்கு அளிக்கும் பெயர் . 

13 மலமும் மாணிக்கமும் ஒன்று தான் . 

14 வெற்றி யென்பது மற்றவனின் கேள்வி . 
யால் வெற்றி உண்மையா ? தோல்வி உண்மையா ? இரண் 
டும் உண்மையா ? ஒன்று இரண்டாகப் பிரிகிறதா ? 

15 நாம் நினைக்கும் நல்லவை , சுயநலத்திற்கோ பிற 
நலத்திற்கோ நடக்கும் வரை . நாம் நல்ல எண்ணம் 
உடையவர்கள் அல்லது யோக்கியர்கள் என்பது தான் 
நீதி . 

16 சிலர் பல இடங்களில் தருமம் செய்துவிட்டுத் தங்க 
ளின் பெயர்களை எழுதிக்கொள்கின்றனர் . நான் தருமம் 
செய்தால் அடியில் ‘ ஒரு கெட்டவன் 

என எழுதிக் 
கொள்வேன் . 

17 போகங்களை வெறுப்பதே யோகம் . 

18 கண்ணை மூடிக் கொண்டு மனதைத் திறந்து 
கொண்டிருப்பதைவிட மனத்தை 

மூடிக் 

கொண்டு 
கண்ணைத் திறந்து கொண்டிருப்பது பன்மடங்கு மேல் . 

19 ஒவ்வொரு மூச்சிலும் நீ ஒவ்வொரு அடி சவக்குழி 
யண்டை செல்கிறாய் என்பதை உணர் . மூச்சை அடக் 
கினால் நீ மேல்கொண்டு சவக் குழியண்டை செல்லாமல் 
இருக்கலாம் . 

20 வாழ்க்கையில் எந்த நிலையையும் எதிர்பார்க்கி 
றேன் . வரின் எல்லாவற்றையும் ரசிக்கவே நினைக்கிறேன் . 


135 ) 


21 குற்றம் இல்லையேல் கூற்றம் இல்லை . 

22 உலகில் உண்மையில் நடக்க இருப்பது சாவு . 
அதாவது சாவு நிலையான உண்மை . 

23 எங்கும் நிலவியுள்ளது சூன்யம் ! சூன்யமே 
கடவுள் . 


24 ஒருவன் சாக மற்ற ஒருவன் சந்தோஷப்படு 
கிறான் . ஒருவன் பிறக்கும் பொழுதும் ஒருவன் சந்தோஷப் 
படுகிறான் . சந்தோஷம் பிறப்பிலா ? இறப்பிலா ? வாழ் 
விலா ? சாவிலா ? எதிலும் இல்லை . அல்லது எல்லா 
வற்றிலும் . 

25 சந்தோஷம் , துக்கம் செயலில் இல்லை . கருத்தில் . 


26 மனிதன் மனிதனாக விளங்க வேண்டும் . உருவத் 
தில் மனிதன் , தான் “ அறிவில் ” மனிதனாக வேண்டும் . 


27 மண்ணில் தோன்றி மண்ணில் மறையும் எதுவும் 
மண்ணையே தான் நல்லது என்றும் தீயது என்றும் கருதும் . 
நரகமும் , மோட்சமும் இடம் ஒன்று ; அனுபவிக்கும் விதம் 
வேறு . 


28 உறுதி உய்வளிக்கும் . 


29 கொடுக்க வேண்டுமென்ற ( நிஷ் கலங்கமாய் ) 
எண்ணம் இருந்தால் வந்து கொண்டே யிருக்கும் . எல்லா 
வற்றிலும் உன் அறிவை ஆழ்த்து . 

30 சிந்தனை அற்றிருப்பது சிந்தனைக்கு உரம் . 


31 கருத்தைச் சொல் . தவறிருந்தால் திருத்திக் 
கொள் . எதிரியிடம் குற்றம் இருந்தால் உணர்த்து . வாதம் 
வரின் நிறுத்திக் கொள் . வாதம் பிடிவாதமாக விரோத 
மாய் மூடியும் . 


136 


32 பேதமற்றிரு . பேதம் அற்றதே போதம் 
பேதம் பாரோட்டுவோர் இருப்பின் , நீ காத தூரம் 
எட்டிக் கொள் . 
33 வே தம் யாவும் அறிவுடைய 

அறிவுடைய மனிதன் வகுத்த 


34 எந்த உயிர் 

உயிர் மாறுதலையடையும் பொழுதும் 
சுற்றுப்புறத்தில் சாந்தம்- அமைதி- நிலவும் என்பது கண் 
கூடு . எல்லா சமயங்களிலும் இது நிகழும் . வீடுகளில் 
பிரியும் பொழுது அனேகமாக அழாமல் கவனிப்பார்கள் . 
பின் அழுவர் . இது இயற்கை நீதி என்க . 
35 நன்கு 

ஆத்ம ஞானம் உள்ளவனுக்கு இதன் 
காரணமாகவே சதா சாந்தமும் , அமைதியும் நிலவுகிறது . 
காரணம் சதா ஆத்மா மாறிக் கொண்டே யிருக்கிறது . 

36 ஒன்றில் எல்லாம் ! எல்லாம் ஒன்றில் !! 

37 உன் உடல் வெந்தாலும் சிந்தையைச் சிந்தை 
யிருக்கும் வரை சிதைத்துக் கொள்ளாதே . 

38 குழந்தை இல்லை என்ற விசனத்தைக் காட்டிலும் 
பிறந்து இறந்தால் வெகு விசனம் . ஆகையினால் தான் 
ஒரு பழம் பெரியார் , பிறவாமல் இருக்க வேண்டும் . பிறந் 
தால் இறவாமல் இருக்க வரம் வேண்டுமென்றார் . 

39 உன் நினைப்பு உன் உலகம் . 
40 நினைப்பே நீ . 
41 அறிவே ஆண்டவன் ; அறிவை 

ஆண்டவனே 
ஆண்டவன் . 

42 வாழ்க ! வளர்க ! ஓங்குக , உய்க ! என்றே சொல் . 

43 ஒன்றும் இல்லை என்பதே கடைசி . அதற்கு 
முன் ஒன்று உண்டு எனத் தோன்றும் . “ இரண்டுமில்லை 
என்பாரில்லை . 


137 


44 இயற்கை எழிலில் மயங்காத உயிர்கள் இல்லை . 
அதை உடன் வணங்கவும் தோன்றுகிறது . 

45 இயற்கையை எதிர்க்க யாராலும் முடியாது ! 


1 


46 சோம்பேறியாவதற்குக் கூடுமானவரைத் திட 
சித்தம் வேண்டும் . மனச் சோம்பேறியுமானால் தேவரா 
வான் யோகி . உடல் அமைதியை விரும்புபவன் சோம்பேறி 
எனப்படுவான் - தூற்றல் . மன அமைதி விரும்புபவன் . 
சாந்த புருஷன் போற்றல் . இரண்டுக்கும் சம்பந்தம் 
உண்டு , ஒன்று ஒன்றைக் கொணரும் . 

47 பிறந்து வாழ்ந்து மாறுதல் சிலருக்கு ; பிறந்து 
இருந்து மாறுதல் பலருக்கு . 


48 மனிதன் ஒவ்வொருவனும் முன்னோக்கித்தான் 
செல்கிறான் . அவன் நோக்கம் முன்நோக்கமே உதாரணம் . 
ரயில் வண்டிப் போகையில் எதிரில் உள்ளதையே பார்க்க 
நினைக்கிறான் . வண்டி செல்லுமுன் அதையே பின்புறம் 
பார்ப்பதில்லை . 


49 நல்லது மேலே கெட்டது கீழே , சுவர்க்கம் மேலே 
நரகம் கீழே . 


50 சின்ன சங்கடங்களில் கூட மனிதன் 

சாவு என 
நினைத்தே அஞ்சுகிறான் . காரணம் , நிலையானது சாவு . 
வேண்டியவன் . இருப்பினும் , 

அதை நினைக்கக் 
கூடாது . 


சாக 


என்று 


51 நாம் என்பது என்ன 

சிந்தித்தால் , 
ஒன்றும் இல்லை என்ற முடிவே வரும் . வீடு , ஆகாரம் 
எல்லாம் எதற்கு ? 

52 சில நிமிஷங்கள் கண் மூடி ஏகாந்தமாய் , மவுன 
மாய்த் தியானத்தில் அமர்ந்தால் , சில நிமிஷங்கள் . 
எண்ணிய நுண்ணிய பலனை அடையும் . 


138 


53 ஒருமணி நேரம் சிந்தனை சிதறாமல் ஒன்றில் 
அல்லது சூன்யத்தில் சுகமாய் இருப்பதே யோகம் , சக்தி , 
முக்தி ! 


54 பிறப்பில் இறப்பு ; இறப்பில் பிறப்பு , ஒன்றில் 
இரண்டு . 


55 ஆத்மார்த்தமான முன்னேற்றத்திற்கு வேர் 
போலிருப்பது நம்பிக்கை . நன் நம்பிக்கை வேண்டும் . 


56 எதையும் வேண்டாது நிம்மதியாய்ப் பூசிப்பதே 
உத்தம பூசை என நான் நினைக்கிறேன் . 


57 உயர்வை உணர் ; தாழ்வை நாடு . 


58 சொல்லாமலே செய்வார் பெரியார் 
கடவுளை விட வேறு யார் ? ஆகையால் , நீ வேண்டாமல் 
வணங்கு . வேண்டுவது , 

வேண்டாதது 

உணர்ந்து 
தருவான் . 


என 


59 சமத்துவம் சாவிலே தான் . வாழ்வது எதற்கு ? 
சாவதற்கு . ஆகவே வாழ்க்கை எப்படி இருப்பினும் எனக்கு 
ஒன்று தான் . 


60 


ஆண்டவனின் பயிர்களே உயிர்கள் . 


61 யாருக்கும் புறத்தோற்றம் பல ; அகத் தோற்றம் 
ஒன்றே . 


வினாடி 


62 வினாடிக்கு 
கொண்டிருக்கின்றன . 


இன்பம் துன்பம் வந்து 


63 அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் . 
இதையே தான் இரணியன் , பிரகலாதனிடம் இரண்ய 
நமோ என்றான் போலும் ! பிரகலாதன் சிறந்தவன் . 
யாவற்றிற்கும் தந்தையை நாராயண நமோ என்றான் . 


1391 


64 தூங்கும் போது மனிதனை யார் காப்பாற்று 
கிறானோ அவன் , விழிப்பிலும் காப்பாற்றுவான் என்பதை 
உணருவதில்லை . 

65 ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனுக்குப் 
பிரதிபலிக்கும் கண்ணாடியே . 

66 சிவலிங்கமும் சிலுவையும் ஒன்று . பார்வையிலும் 
அமைப்பிலும் . 

67 மனிதன் ஒருவன் எல்லாமாய் இருக்கிறான் . 
கொலைஞன் , கலைஞன் , திருடன் , நீதிமான் , வைத்தியன் , 
நோயாளி, குழந்தை , கிழவன் . 


பயம் 


68 பயம் தான் பயமின்மைக்குக் காரணம் ; 
இல்லை என்றால் , பாபம் என்பது இல்லை . 


69 ஒரு 


பல 


இடத்தில் வானொலி நிலையம் . 
இடத்தில் குரல் கேட்கிறது . மின்சாரம் ஒன்று தான் . அது 
பலவற்றை இயக்குகிறது . ஆண்டவன் ஒருவன் . 

ஏன் 
எல்லாமாய் இருந்து ஆட்டுவிக்கக் கூடாது என்பதை 
யோசியுங்கள் . 


சாவு 


70 மனிதன் பிறந்ததும் நிலையானது 
கொஞ்சம் அறிந்தவர்கள் , இதை உணர்வர் . இருப்பினும் , 
‘ வாழ்வோம் 

எண்ணம் உண்டாவதால் தான் 
உலகம் நடக்கிறது . இதுவே உண்மை . இருந்தும் மறக்கப் 
படுவது தெரிந்தும் தெரியாதிருப்பதே மாயை ! 


எனும் 


71 மனிதன் சாக்ஷியாகத்தான் இருக்க முடியும் . 
எல்லாவற்றிலும் தானே முடிக்க எண்ணுகின்றான் . முடிய 
வில்லையானால் தன்னைவிட உயர்ந்த சக்தியிடம் சாக்ஷி 
சொல்கிறான் . 


72 பல தடவை கண்ணாடி பார்க்கிறாய் . சில தடவை 
யாவவது மனக்கண்ணால் உட்புறம் பார் . 


140 


போன்றது . 


73 ஒவ்வொரு மனிதனும் நாளைக்கு 
தரமாவது உண்மை நிலையைச் சிந்திக்க வேண்டும் . 
74 வாழ்க்கை கற்பூரம் 

தரையில் 
கற்பூரம் யாராலோ கொண்டுவந்து வைக்கப்படுகிறது ; 
ஏற்றப்படுகிறது ; எரிகிறது ; 

உடன் அணைகிறது : 
இடம்கூடத் தெரிவதில்லை . 

75 மனிதன் ‘ ஏதோ காலம் தள்ளுகிறேன் என்பான் . 
அப்படியல்ல , மனிதனைக் காலம்தான் தள்ளிக் கொண்டே 
போகிறது . 

76 அழிக்கும் சக்தியும் ஆண்டவனிடம் உள்ளதால் 
தான் மனிதன் பயப்படுகிறான் ; வணங்குகிறான் . 

77 மனிதன் அன்புக்குப் பயப்படுவதைவிட அழிவுச் . 
சக்திக்குத்தான் பயப்படுகிறான் . 

78 மனிதன் , ஆண்டவனிடம் எல்லாம் உள்ளதால் , 
அன்பைக் கண்டே , அன்புக்கே பயன்பட்டுப் பக்தி காட்ட 
வேண்டுகிறேன் . 

79 மரணம் தான் வாழ்வில் ஒரு மகத்தான காரியம் . 
மரணத்திற்குப்பின் மனிதன் இல்லாமல் போகிறான் . 
மனிதன் இல்லாமல் போகிறான் என்றால் , மனம் அற்றுச் 
சடலம் அற்றுப் போகிறான் . 


80 மனிதன் சாவிலே தான் சாந்தி காண்கிறான் . 
அப்பொழுதும் சாந்தியாய்ச் சாக விரும்புவதில்லை , 
மிகவும் கஷ்டப்பட்டே சாகிறான் . 


81 மனிதன் வாழ்வில் வெற்றி யென்பதே இல்லை . 
சிந்தித்துப் பார்க்கையில் கடைசியில் தோல்வியே . 


82 உடல் அழகின்றி உடுப்பு அழகா யிருக்க விரும்பு 
வது வருந்த வேண்டியதே ; உள்ளம் அழகின்றி உடல் 
அழகாயிருக்க விரும்புவது துக்கப்பட வேண்டியதே . 


141 


83 நாம் ஏதாவது ஒன்றைச் சுமக்கும் பொழுது , 
எப்பொழுது வைப்போம் என்றெண்ணுகிறோம் . நாம் 
உடுத்திக் கொள்ளும் உடையே சுமையாக இருக்கிறது . 
கழட்டும் போது நிம்மதி ஏற்படுகிறது . அதேபோல் இந்த 
உடம்பைச் சுமப்பதே பெருஞ்சுமை 

உண்மை 
விளங்குகிறது . 


என்ற 


84 தன்னால் நடத்த முடியும் என்றே பல காரியங் 
களை மனிதன் நடத்துகிறான் . அதே சமயத்தில் ‘ எப்படி 
யாவது போகட்டும் என்று தன்னால் முடியாத நிலையை 
யும் உணர்கிறான் . 

85 இவனைக் கொண்டு சில காரியங்கள் நடத்தப் 
படுகிறதே யொழிய , இவனால் 

ஒன்றும் நடத்தப் 
படுவதில்லை . 


86 இன்று 8. 12. 49 எனக்கு இரவு 2.55 க்கு பெண் 
மகவு பிறந்தது . அதன் பெயர் ஓம் சக்தி . 


87 3.9.50 இரவு பெரிய காட்டுப் பாளையம் நண்பர் 
M. ராஜாராமும் நானும் சித்தாந்தம் பேசியே கழித்தோம் . 


88 மேல் குமாரமங்கலம் ஐயர் நல்ல தோற்றம் . 
வயோதிகர் , வீராசாமி ஐயரிடம் அஸ்ஸாம் பூகம்பத் 
திற்குப் பணம் கேட்டேன் . என்னை , நீங்கள் சொல்லுங் 
கள் என்றார் . ரூ 1-00 என்றேன் , எப்படி நான் நினைத் 
ததைச் சொன்னீர்கள் 

என்றார் . ‘ ஆத்ம சக்தி தான் 
என்றேன் . என் விலாசம் விசாரித்தார் . 


89 18. 11. 50 இரவு 9 மணிக்கு என் தாய் திருச்சியில் 
உள்ள தங்கையைப் பற்றி வினவினார் . நான் கண்ணை 
மூடிக்கொண்டு ஆத்ம சக்தியைக் கேட்டேன் . என் கண் 
முன் தங்கையின் குழந்தை உட்கார்ந்து கொஞ்சும் , 
தெளிந்து விளையாடும் காட்சியைக் கண்டேன் . அதுவும் 
பத்து தினமாக . இதை அப்படியே சொன்னேன் . 12. 30 


142 


தெளிந்து 


மணிக்கு அவர்கள் வந்தே விட்டார்கள் . குழந்தை 10 
நாளாய் 

உட்காருவதாக - உட்காருவதைக் 
காட்டினார்கள் . என் குடும்பம் என்னை வியந்தது . 
90 ஒரு போலீஸ் சேவகர் 

இன்று காலை [ 3. 4. 51 ] 
ஓர் குரைத்த நாயை அதிகம் அடித்தே கொன்றார் ! 
அடிக்கையில் பார்த்த மக்கள் பரபரத்தனர் ! பல நாய்கள் 
குரைத்தன ! பின் அடிப்பட்ட நாய் ஆத்மா பிரிகையில் 
நிசப்தம் நிலவியது ! சாகும் ( மாறும் ) எல்லா இடங்களிலும் 
இது நிகழும் ; கவனிக்க . 

91 சாகப் பிறந்தவன் வாழப் பிறந்தவனாய் வாழ் 
கிறானே , அது தான் மனித வாழ்க்கை . 
92 வைசூரி , 

அம்மை போட்டால் தலைக்குத் 
தண்ணீர் விட்ட தினத்தில் ‘ மாரியாத்தா மாவு வழங்கப் 
படுகிறது . அதில் அவசியம் சொற்ப அளவில் கிருமிகள் 
கலந்தே இருக்கும் . ஆகையால் தான் அக்காலத்தில் 
அன்னையர் , பெரியவர் , மாரியாத்தா 

மாவு 

வாங்கிக் 
கொள் என்றனர் போலும் . இது நோய் தடுப்பு முறை . 

93 சமுத்திர அலைகட்குக் கூட அமைதி உண்டு . 
தீவிர சிந்தனையுடைய மனத்திற்கு ஒரு க்ஷணம் கூட 
அமைதியில்லை . 


94 ஆண்டவன் ஆலயங்களில் பக்தர்கள் நுழைந்த 
தும் யாவருக்கும் திருநீறு அளிக்கப் படவேண்டும் . அதில் 
கூடப் பேதம் இருக்கிறது . இல்லையேல் , பலி பீடம் 
எதிரில் பெரிய மடலில் திருநீறு வைக்கப்பட வேண்டும் . 


95 நினைவே நீ . நினைவில்லையேல் ( நினைவற்றுப் 
போனால் ) நீ யாரோ . 


96 முதலில் இன்பம் என்றால் பின்னால் துன்பமே .. 
முதலில் துன்பம் என்றால் பின்னால் இன்பம் தான் . 
இரண்டும் ஒன்றே . 


143 


97 


நல்ல சலவைத் துணி உடுத்துபவன் நல்லத் துணி 
தாங்கி . அழுக்கு உடை உடுப்பவன் அழுக்குத் 
தாங்கி . 


துணி 


98 வாழ்க்கையே அமைதிக்குத் தான் . அது வயதாகி 
யும் வரவில்லையென்றால் வாழ்ந்தது வீணே . 

99 கண்ணீர் விடாதவன் மனிதன் அல்ல . 

100 கடவுள் என்னை மிகவும் நேசிக்கிறார் . 
னின் மனம் தன்னலத்தையே நாடும் . 


மனித 


101 எல்லோரும் தனக்குக் கேட்க ஆளிருப்பாதாகவே 
நம்புகின்றனர் . எல்லாவற்றிற்கும் மேலான ஆண்டவன் 
நமக்காக இருக்கிறான் என்பதை நினைப்பதில்லை . 


102 உள்ளத்தைக் காலியாகச் சல னமின்றி வைத் 
திருந்தால் , அது தெய்வீகம் வளரும் இடமாக இருக்கிறது . 

103 மனிதன் இறந்ததும் பிணமாகிறான் . மனிதன் 
பெயர் மறைந்து விடுகிறது . மற்ற ஜீவராசி இறந்தால் 
அதன் பெயர் , பிணம் உள்ளவரையிலாவது உள்ளது . 


104 யாருடைய ஏற்றத்தையும் , யாருடைய தாழ்வை 
யும் மாற்ற இயலாது . 

105 உலகில் கண்ணுக்குத் தெரியாத எல்லாவற்றிற் 
கும் ஒரே மதிப்பு , ஒரே எண்ணம் . உதாரணம் கடவுள் . 
உண்மை , அன்பு , காதல் , பசி , காமம் போன்றவை . 


106 பிள்ளையை உண்டாக்கியவன் என் மனைவிக்கு 
குழந்தை பிறந்தது என்கிறான் . குழந்தை இறந்தால் 
என் பிள்ளை செத்தது என்கின்றான் . 


107 உண்மையில் கடவுளை நம்புபவன் அவனிடம் 
தன்னை அர்ப்பணித்து நிம்மதியாய் இருப்பான் . வணங்கி 
னாலும் வணங்குவான் , நிர்ச்சிந்தையாய் . 


144 


108 அன்பின் எல்லை , காமத்தின் எல்லை ; கோபத் 
தின் எல்லை ; பக்தியின் எல்லை . எல்லாவற்றின் உச்ச 
ஸ்தானத்தில் நாம் சகஜநிலையை மீறி மாறி விடுகிறோம் . 
அது தான் ஆண்டவன் லீலை அல்லது மாயையின் மகிமை . 
ஒவ்வொன்றிலும் தன்னைத் தன் சுற்றுப்புறத்தை 
மறக்கிறோம் . 

109 சாவு ஒரு பெரிய சங்கதி . ஆனால் பெரும் 
பாலோர் சவத்தை வேடிக்கை பார்த்துக் கொஞ்சமும் 
சலனமின்றிச் செல்கிறார்கள் . என்னே மாயையின் சக்தி ! 
110 பிறப்பும் இறப்பும் தான் மகத்தானது . 

இரண் 
டும் ஒரு முறைதான் நிகழும் . 
111 இறப்பு வேண்டாம் என்றால் பிறப்பும் கூடாது . 

பிறந்தது எல்லாம் இறந்தே ஆக வேண்டும் . 
தோன்றியது யாவும் மறைந்தே தீரும் . 

ஆக்கியவை யாவும் அழிபவையே . 
112 மனிதன் அவனை அறியாமல் சீக்கிரம் சாகத் 
துடிக்கிறான் . வேகமாகப் பஸ் , ரயில் , கார் , மோட்டார் , 
பிளேன் , நீச்சல் , கப்பல் , காதல் , குடி - பல விஷயங்களில் . 
ஆனால் , இறைவன் சாகவிடுவதில்லை , நாள் வரும் வரை . 
113 சம்பாதிக்கும் 

போது சிந்தித்தால் 

அவன் 
யாருக்குச் சம்பாதிக்கிறான் என்று அவனுக்கே தெரி 
யாது . சாப்பிடுகிறவர்கட்கும் தெரியாது , யாருக்காகச் 
சம்பாதிக்கிறான் என்று . உண்மையில் கடவுள் வேலை 
யாருக்கும் புரியவில்லை ! 

114 வயதாக வயதாக இயற்கை உடல் உறுப்புகள் 
தேய்ந்து அது மடியப் பக்குவமடைகின்றன . 

ஆனால் , 
மனிதன் எண்ணம் மட்டும் இவ்வளவையும் பார்த்தும்கூட 
அது வாழவே எண்ணுகிறது . மனம் அதன் வேகப்படுகிறது . 
மரணத்திற்கு முன் 

முன் அடங்க வேண்டியவை உறுப்பு 
கள் அல்ல , மனம் . ஆனால் , பாழும் மனம் உயிர் போன 


145 


பின் தான் அடங்குகிறது . அல்லது எதைப்பற்றிக் கொள் 
கிறதோ ஈசனே அறிவான் ! 


மனத்தை 


இருக்கச் 


செய்வதே 


115 நடுவாக 
மனசாட்சி . 


116 மனம் தன்னை மறந்து மற்ற எதையும் வேக 
மாகப் பற்றும் . அதனால் எதையும் பற்றாமல் சும்மா 
இருக்கவே இயலாது . 


சாகா 


117 Late Kuppusamy TOTUL SI விசித்திரம் . 
தவர் தான் late , செத்தவர் before . 

118 அதிகாலை எழுகின்ற கதிரோன் வளர்ச்சியும் , 
அந்தியில் அஸ்தமன சூரியன் மறைவு வேகமும் கண்ணுக்கு 
நன்கு தெரியும் . நம் வாழ்வில் குழந்தைப் பருவமும் 
முதுமைப் பருவமும் இப்படியே தான் . 

119 மறைந்து போதல் ஒரு மாயை . இறந்தவரை 
மறந்து வாழ்கிறோம் . நாம் இறக்கப் போவதை மறந்தே 
வாழ்கிறோம் . 

120 வாழ மறந்து போவதுவே இறந்து போவதும் . 

121 ரசிப்பவனால் தான் ஆண்டவனை இயற்கை 
அன்னையை ரசித்து ப் பூசிக்க முடியும் . 

122 ஆசை இருந்தால் , தானே பூசை நடக்கும் . 
123 

மாயையை வெறுக்காது , மாயாவை , 
சக்தியை ரசி . அதிலே தான் ருசி ! 

124 எல்லாவற்றையும் எல்லா விதத்திலும் எல்லா 
சமயங்களிலும் மாற்றி ரசிப்பவனே , ஆண்டவனை 
உணர்ந்தவன் . 
125 எதையும் வெறுக்கக் கூடாது , 

மறுக்கக் 
கூடாது . அப்படியே அனுபவிக்க வேண்டும் . 


மகா 


146 


126 என்னைப் புகழ்வதைக் கண்டு நான் ரசிப்பேன் . 
என்னை இகழ்வதைக்கண்டு நான் சிந்திப்பேன் , 

127 எந்தப் பணக்காரனும் மனிதனை நம்பிக் கடன் 
கொடுப்பதில்லை . மண்ணை நம்பியே தருகிறான் . 
ஆனால் அந்த மண் இறைவனுடையது . 

128 சும்மா யிருப்பதே சுகம் . சும்மா யிருப்பதே 
கடவுள் . 

129 சூன்யமே சுகம் ; சூன்யமே கடவுள் . 


130 மனிதன் ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருந் 
தாலும் சாகிறான் . அசைவற்றுச் சும்மா அல்லது சோம் 
பேறியாய் இருந்தாலும் சாகிறான் . ஓடியாடிப் பாடியே 
சாவது நல்லது ! 
131 சிந்தனை 

யின்றிச் 

சும்மாயிருக்கப் பயில 
வேண்டும் . 


132 சும்மாயிருக்க முடியாது . ஆனால் , சும்மா இரு 
என்றால் நீ ஒன்றும் அலட்டிக் கொள்ள வேண்டாம் . 
சும்மாயிருக்க விடாமல் நீ தூண்டப்படுவாய் . அதற்கு 
ஏற்ப வேலை செய்து கொண்டிருப்பது தான் நலம் . 


133 5.1 . 73 இரவு அதிகாலைக் கனவில் , கோதாம் 
பிகே என ஒரு பிராமணர் எனக்கு உபதேசித்தார் . 

134 மனிதன் கடவுளை நம்புவது எளிதல்ல . 

135 சும்மாயிருக்கப் பழகினால் சும்மாயிருக்கும் 
சகசநிலை வந்து போகும் . 

136 சும்மா இருக்கும் சகசநிலையை உணர்ந்தால் 
அதுவே பூரணயோகம் . 

137 மனிதன் உடல் இன்பத்திற்கு நிறையச் செலவு 
செய்கிறான் . மன அமைதிக்கு - மன இன்பத்திற்குச் 
செலவு செய்வதில்லை . 


147 


138 துறந்தவன் , இறந்தவனே . 


139 
லாம் . 


வாசனைகள் குறையக் குறைய ஈசனை நெருங்க 


140 வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் சும்மா இருந்து 
பழகு . 

141 நான் ஒழிய வேண்டும் . இல்லையேல் எல்லாம் 
நானாக வேண்டும் . 


142 This is not a note book . 
book . 


But it is my thought 


143 மனிதனுக்கு உள்ளது , தோன்றுவது - எல்லாம் , 
அண்ட பிண்டங்கள் யாவும் , வெட்ட வெளிக்குள்ளே தான் . 
144 எல்லாமுண்டு என்பதும் எல்லாம் 

என்பதும் 
ஒன்றிமில்லாமையால் ஒடுங்குகிறது . 

145 உள்ளவையைவிட அல்லவையே பேரண்டம் . 

146 பிறப்பவை இறப்பவையே . இறப்பவையே பிறக் 
கின்றன என்பது நமக்குத் தெரியாது . 


147 இல்லையென்ற சொல் எப்படி வந்தது ? எல்லாம் 
இருப்பவையே ! இல்லை என்பதே மாயை , பொய் . 

148 சூன்யத்திலிருந்து சூட்சமத்திற்கு , உலகியலுக்கு 
வருவது சிரமமாக உள்ளது . 

149 உலகியலிலிருந்து சூன்யத்திற்குப் 
நினைப்பதே சிரமம் . அதிலும் போவது மிகவும் சிரமம் . 


போவதை 


150 குழப்பங்கள் எதுவும் 

வெளியில் இல்லை . 
மனிதன் மனதில் தான் . 

151 ரகசியம் என்பது ஒருவருக்கு மட்டும் . பேரண்ட 
ரகசியம் அறிபவர் ஒருவர் . அலை யாரிடமும் சொல்ல 


148 


முடிவதில்லை . சொல்வதில்லை . இதையே கண்டவர் 
விண்டிலர் என்றனர் . 

152 பேரண்ட இயக்க இரகசியம் தான் இரகசியம் ; 
வேறெதுவும் இரகசியமாகாது . 

153 வாழ்க்கை என்பது வாழ்ந்த காலங்களே . வாழப் 
போவது அல்ல . 


154 மனிதனின் உள்ளத்தில் தான் அவனுக்குத் 
தீயதும் நல்லதும் அமைந்திருக்கிறது . வெளியில் ஏதும் 
இவனுக்கு இல்லை . 


155 பயம் , விரோதி , கோபம் , காமம் அனைத்தும் 
இவனது உள்ளத்தால் , எண்ணத்தால் தான் . 


156 உள்ளதை உள்ளத்தால் , உள்ளபடி உணர்ந்தால் 
உயரலாம் . 


157 மனிதனின் எண்ணங்களே அவன் வாழ்வு . 
எண்ணங்களின் நிறைவேற்றம் , ஆழத்தைப் பொறுத்தது . 


158 எல்லோரும் எல்லாவற்றையும் எண்ணலாம் . 
அது நடைபெறுவதைப் பொறுத்தே அவர்களின் எண்ண 
வலிமைகளைக் கணக்கிட இயலும் . 


159 தான் கட்டிய மாளிகை போன்ற வீட்டில் அவன் 
இறந்ததும் தூக்கு ! தூக்கு ! என்று கூறுவார்கள் . 
ஆனால் , பொது சுடுகாட்டில் வை ! வை ! 

என்றே 
கூறுவர் . சொந்தம் சுடுகாடே ! 

160 நாம் ஊர்ப்பயணம் செய்கையில் நமது அழுக்கு 
உடைகளைச் சுமக்கிறோம் . வீட்டை அடைந்து அவை 
களை இறக்குகிறோம் . அதேபோல் நாம் பாபச் சுமை 
களை வீடு சென்றே இறக்க வேண்டும் . வீடு பெறுவோம் ; 
சுமையை அகற்றுவோம் . 


149 


161 ‘ நான் தான் என்ற நிலை வந்ததும் மனிதன் 
தாழ்ந்து விடுவான் . அதாவது நான் என்கிற மமதை 
‘ தான் என்று ஆகிறபோது . 

162 சிற்றின்பமும் , பேரின்பமும் நம்முள்ளே தான் 
இருக்கிறது ; வெளியில் தேடி அலைவது வீண் அறியாமை . 

163 சொத்து , சுகத்திற்கே யன்றித் துன்பத்திற் 
கில்லை . சொத்தால் துன்பம் என்றால் , அதை , உடனே 
இழந்து விடலாம் . 


164 எண்ணங்கள்படி வாழ்க்சை . எண்ணங்கள் 
அனைவருக்கும் சமம் அல்ல . எண்ணத்தைத் தூண்டுவது 


எது ? 


165 உயிரை மனிதன் காப்பாற்றுகிறானா ? உயிர் 
மனிதனைக் காப்பாற்றுகிறதா ? மனிதன் உயிரைக் 
காப்பாற்றுவ தாக நினைப்பது பிரம்மை . 


166 உடல் இருப்பதால் உயிர் இல்லை . உயிர் 
இருப்பதால் தான் உடல் உள்ளது . உயிர் போன பின்னர் 
தான் உடல் போகிறது . உடல் அல்ல உயிர் ; உன் உயிர் 
இயங்குமிடம் தான் . 


167 பொன்னை விற்று மண்ணை வாங்குகிறான் . 
மண்ணை விற்றுப் பொன்னை வாங்கு கிறான் . இரண்டை 
யும் விற்றுப் பெண்ணை வாங்குகிறான் . பெண்ணை விற்று 
இரண்டையும் வாங்குகிறான் . அனைத்துமே மண்தான் ! - 
ஒன்றேதான் ! 

168 மென்காற்றின் சுகமே சுகம் ! மென் காற்றை 
இராமலிங்கனாரும் ரசித்துள்ளார் . மென்காற்றின் மென் 
மையே இறைவன் ! 
169 மர்மஸ்தானம் . உலக மர்மம் 

இதில் அடங்கி 
யுள்ளது . 

10 


150 


170 மனிதனைப் பார்த்து மனிதன் நடந்து கொள்ளக் 
கூடியபடி , நல்வாழ்வு வாழ்பவனே மனிதன் . 

171 வெட்ட வெளிக்குச் சென்றபின் அதற்கப்பால் 
ஏதாவது உண்டா ? மனித அறிவு அதில் கலந்து விடுகிற 
தா ? அதன் எல்லை 

அத்தோடு தானா ? இவைகளை 
யாரறிவார் ? 


172 எல்லாம் இயற்கைதான் . அந்த இயற்கையின் 
தன்மைதாம் நம் பார்வை , கற்பனை . ஒன்றுமே மனித 
அறிவுக்கு இன்னும் எட்டவில்லை ! 


173 எப்படி வந்தாலும் அழிகிறான் . அவன் அழிந்த 
தும் அவன் செய்கைகளும் அழிகின்றன . எப்படி வாழ்ந் 
தாலும் ஒன்று தான் . சிலர் பெயர்கள் சிலகாலம் பேசப் 
படுகின்றன . பின்னர் அவையும் அழியும் . இதனால் 
வாழ்ந்து அழிந்தவனுக்கு என்ன பலன் ? 


174 வாழ்க்கை பயனற்றதும் நிலையற்றதும் தான் . 
அவர் அவர் அனுபவிக்கும் நன்மை , தீமைகளும் மிகவும் 
சொற்ப கால நிகழ்ச்சியே . பெருமை , சிறுமைகளும் 
க்ஷணப் பொழுதே . 


175 அறிவின் பூரண தன்மை அது அழிந்து போதலே . 
அறிவால் 

அழிகிறான் . அறிவால் மனிதன் 
பூரணனாகிறான் . 


மனிதன் 


176 மரங்கள் அதன் கடமையைச் 

செய்கின்றன . 
யாருக்கும் வளைவது இல்லை . வேண்டியவர் , வேண்டா 
தவர் என்று பார்ப்பதில்லை . தனக்கு நன்மை செய்கிறவர் , 
தீமை செய்கிறவர் என விருப்பு 

விருப்பு வெறுப்பு கொள்வ 
தில்லை . ஆனால் , மனிதன் ? மனிதன் ஒருவனுக்குத்தான் 
இயற்கை நியதி இல்லை போலும் ! இறப்பு , வாழ்வு , 
முதுமை , சாவு நீங்கலாக . 


151 


177 ஆக 


காய விமானத்தில் பயணம் செய்கிறவன் 
தான் இறந்து விடுவோம் என நினைக்கிறானா ? இல்லை ! 
வாழுபவனும் நினைப்பதில்லை . 

178 காந்தி ஜியைவிட ஏசுமகான் சிரேஷ்டர் . காந்தி 
அஹிம்சை , அன்பு , சத்தியம் . ஏசு , அன்பே . 
179 இன்பம் 

வந்தால் துன்பம் வரும் . துன்பம் 
வந்தால் இன்பம் வரும் . இரண்டையும் நினையாமல் 
இருந்தால் இரண்டும் இல்லை . இதுவே சமநிலை . 

180 லௌகீகத்தில் Nonsence கேவலம் . அத்மார்த் 
தீகத்தில் மேலான நிலை . End of Philosophy . 

181 சிந்தனை , அதன் முடிவு அமைதி . அதன் எல்லை , 
வெட்டவெளி அதன் முடிவு , பாழ் . வாழ்வது பாழா 
வதற்கே ! 

182 அழியப் போகும் உடம்பை மனிதன் எவ்வளவு 
சிரமப்பட்டு அழியாமல் இருக்கப் பார்த்துக் காள் 
கிறான் ! 


183 வாழ்வது சாவின் நடுவில் தான் . 

184 தன்னில் இருக்கின்ற உயிரை நேசிக்கின்றான் . 
‘ அனைத்திலும் உள்ள உயிர் ஒன்று என்று நினைத்து 
அனைத்தையும் நேசிக்க மறக்கின்றான் , சிலர் மறுக்கின் 
றார் . 

185 இயற்கைச் சிருஷ்டியின் ரகசியத்தைக் காண்பது 
முடியாது . ஓரளவு முயன்று முடித்துக் கொள்கிறான் . 
இல்லையேல் , பைத்தியமாவான் . 


186 இயற்கை இரகசியத்தை அறியாமல் , ஒருவன் 
ஒழுங்காக வாழ்ந்தால் போதும் . 

187 நான் சாகச் சங்கடப்படவில்லை . ஆனால் , 
சங்கடப்பட்டுச் சாவதை விரும்பவில்லை . 


152 


188 நோயே , சற்றுக் குறைந்து போ ! 

அறவே 
என்னை விட்டகலு ! ” என நோயையே வேண்டுவேன் . 
நோய்க்கு மருந்து இறை . நோயும் இறையே . 


189 எனக்கு 54 ஆவது வயது ( 1978 ) . இந்தவேளையில் 
நான் ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி பெற்றே வருகிறதாக 
நினைக்கிறேன் . ஆண்டவன் அமைப்புக்கு நன்றி . என் 
உடல் நலக் குறைவையும் , அது , சிறுகச்சிறுக அதிகப்படுத்து 
வதையும் அவன் விருப்பத்தையும் அறிந்து மகிழ்கிறேன் . 
எனக்குத் தொல்லை தான் ! 


190 தனிமையில் குடும்பமின்றி வாழ்கிறான் ஒருவன் . 
வயதாகியும் சிரமப்பட்டு வாழ்கிறான் . வாழ்க்கை 
முடியப் போகிறது என்று மனத்தை அடக்கிச் சும்மா 
இருப்பதில்லை . இயற்கை, 

படுக்க 

வைத்தால் தான் 
படுக்கிறான் ! 


191 “ இட்ட பிச்சை எல்லாம் நாய்போல் தின்று 
சேய்போல் இருப்பர் கண்டீர் . சுத்த ஞானம் கண்டார் . ! 
என் தந்தை அடிக்கடி கூறுவார் . 


192 மரத்தால் , மண்ணால் , இரும்பால் , பல 
பொருள்களால் பல ஆயிரம் பொருள்கள் உண்டாக்கப் 
படுகின்றன . அவை ஒவ்வொன்றிற்கும் , மூலம் ஒவ்வொரு 
பொருள்களே . அப்படியே மனிதன் ஒரு பொருள் . பல 
ஜீவராசிகட்கும் மூலம் , ஒரு பொருள் . இவை அனைத்தும் 
கும் பூமி மூலப்பொருள் . இந்தப் பூமிக்குச் சூரியன் மூலப் 
பொருள் . சூரியனுக்கு நட்சத்திரங்கள் . அவைகட்கு 
மூலப்பொருள் ? ஐயையோ ! இது எட்டாத 
அனைத்திற்கும் ஆதிமூலம் எதுவோ , அதுவே இறை ! 


இடம் . 


193 வாழ்க்கை இன்றோடு முடிந்து விடுவதில்லை . 
ஆனால் வாழ்க்கை நிலையானதும் இல்லை . இரண்டை 
யும் கருத்தில் கொண்டு வாழ்வதே வாழ்க்கை . 


153 


194 பிறப்பும் , இறப்பும் சமம் . ஆனால் , இடையில் , 
வாழ்வதில் தான் எத்தனை எத்தனையோ வேறுபாடுகள் . 
195 மனிதன் , 

அமைதிக்காகவே காட்டிற்கும் , 
மலைக்கும் ஓடுகிறான் . அங்கு அமைதியாக இருக்கிறது . 
ஓடுகிறவன் , அதில் லயித்தால் நல்லதே . இதைவிட மனித 
கூட்டத்தில் இருந்து கொண்டே , அதிகாலையும் , இரவும் 
போல் இருக்கப் பழகியவன் , இருப்பவன் தான் ஞானி . 

196 நடப்பவைகள் அனைத்தும் முன்பே இயற்கை 
திட்டமிடப்பட்டவையே . 

இதை உணர வாழ்க்கையில் 
அமைதியான ஆராய்ச்சி தேவைப்படுகிறது , 

197 ஊர்ப்பயணம் பலவித வாகனங்களில் செய்கி 
றோம் . அதில் உள்ள டிரைவர்களையே நம்புகிறோம் . 
ஆனால் , வாழ்க்கை வாகனத்தின் 

டிரைவரை 
இறைவனை - நாம் நம்புவதில்லை ! 

198 ஏ ! டாக்டரே , நீ உயிரைக் காப்பாற்ற முயல் 
கிறாய் . வெற்றி பெற்றால் உனது என நினைக்கிறாய் . 
தோற்றால் இறைவனைக் கூறுகின்றாய் . இரண்டும் 
இறைவன் அருளே ! 

199 ஒரு சாமானிய மனிதன்தோல்வியுற்றால் மீண்டும் 
முயல்கிறான் . ஒரு அறிவாளி தோல்வியுற்றால் ஞானம் 
அடைகிறான் . ஞானியாகிறான் ! 

200 அக்பர் கோட்டையும் , தாஜ்மகாலும் தனி மனித 
எண்ணமும் செயலும் . அது பல ஆயிரம் மக்களால் சில 
நூறு ஆண்டுகள் பார்க்கப்பட்டு வியக்கப்படுகிறது . 
201 

என்பது , விஷயம் அறிந்தும் , தீமை , 
உபயோகமில்லை ! எனப் புரிந்தும் , மீண்டும் 
ஈடுபடுதல் தான் . 

202 எனக்கென்ன கதி ? சூரிய , சந்திரன் எப்படி ஒரு 
கதியில் இயங்குகிறதோ , அதே போன்று அனைத்திற்கும் 
கதி உண்டு ! 


மாயை 


அதில் 


1541 


203 அனைத்தையும் மறந்து 

கொண்டே வா . 
கடைசியில் உண்னையே மறந்து விடு . இதுவே முடிவு . 


204 மகான் களுக்கும் , மகரிஷிகளுக்கும் தங்கள் மன , 
உடல் நலங்களைக் கவனிப்பது முதல் வேலை . பின்னர் , 
இறைவனைச் சிந்திக்கின்றனர் . அதனால் , உடல் நலமாக 
உள்ளார்கள் . 


205 21. 1. 1981 காலை நீண்டநேரம் பல நிமிஷங்கள் 
சும்மா இருந்தேன் . அந்தச் சுகத்தில் இருந்து விடுபட 
முடியவில்லை , பலவந்தமாக விடுவித்துக் கொண்டேன் . 
பல நாள்கள் இருந்துள்ளேன் . இப்படி நீண்ட நாழிகை 
விடுபட முடியாமல் இருந்தது முதல் அனுபவம் . 

206 முகமதியர்கள் இறைவனைத் துதிக்கையில் 
காதை அடைத்துக் கொண்டு பாடுவது நல்லதே . வேறு 
சத்தங்கள் காதில் பட வாய்ப்பில்லை , இறைவழி 
பாட்டைத் தவிர . 


207 ஒரு பெருவியாதியஸ்தர் , கால் விரல்கள் அழுசி 
யிருப்பதால் , “ கணுக்கால் வரை வெட்டி விடுங்கள் . 
என்கின்றார் . மனிதன் வாழ நினைக்கிறான் . கால்கள் 
குறைந்தாலும் ! எந்த அளவு குறையும் வரை அப்படி 
நினைப்பானோ ? 


208 7.7 . 81 இறைவதுடன் கலந்தேன் . 
209 8. 7. 81 முதல் சும்மா இருக்க முயன்றேன் . 

210 11.7 . 81 ஜிப்மர் மருத்துவ மனை எனக்குச் 
சும்மா இருக்க மிகவும் உதவியாக இருக்கிறது . அமைதிச் 
சூழ்நிலை இன்று காளி என் வயிற்றிலும் , மார்பிலும் 
அங்கமெல்லாம் களிநடனம் ஆடினாள் ! 

211 எல்லாம் ஒன்று என்பது சரி இல்லை . இருப்பது 
உண்மையில் ஒன்றேதான் . 


155 


212 பேரின்பம் என்பது , இன்பம் அனுபவிப்பவனுக்கு 
விளங்கவே கூறப்பட்டதாகும் . அது , ஒன்றுமில்லாததே 
என்பதைப் புரிந்து கொள்வதே மனிதன் சாதித்த 
மூடிவான நிலை . 

213 உருவ வழிபாடு . பின்னர் , அதன் பரிணாமம் 
அருவ வழிபாடு . அதன் முடிவு அருவமும் அற்றுபோதல் . 
அதாவது , எதையும் நினையாத நினைவு அற்ற நிலை . 

214 மனிதன் , காலைக் கடன்களை முடித்து இறை 
வனை வழிபட்டோ , வழிபடாமலோ உணவுக்குக் காத் 
திருப்பதைப்போல் , மரணத்திற்கும் , 

என்னை மறப் 
பதற்கும் தயாராய் இருக்க வேண்டும் . 

215 மனிதன் , நீண்ட நேரம் , முடிந்தால் வாழ்வில் 
பெரும் பகுதி , மேலான நிலையில் இருந்தால் , கொஞ்ச 
கால உலகநிலை அவனை உலகியலில் ஈர்க்காமல் உயர் 
நிலையிலேயே வைக்கும் . 

216 சும்மா இருக்கும் சமயம் மிக மெல்லிய சப்தங்கள் 
கூடத் துல்லியமான மௌனத்தைக் கலைக்கும் . கலக்கும் ! 
எனவே தான் , துறவிகள் மலைக் குகைகளில் போக மோன 
நிலையில் இருந்தார்கள் . 
217 மனிதன் , 

“ பாழாய்ப் போ ! ” எனத் தீட்டு 
கிறான் . புரியாதவன் , கவலைப்படுகிறான் ! ஞானி , பாழ் 
ஆவதற்கே முயல்கிறான் . அதனால் தான் , திட்டுதலுக்கும் 
ஞானி கோபப்படுவதில்லை . 

218 சூன்யத்தில் இருப்பவனை மந்திரவாதியின் 
சூன்யம் என் செய்யும் ? 

219 முக்தி நெறி அறிந்தபின் பக்தி நெறி தேவையா ? 

220 17. 12. 81 காலை 4 முதல் 6 மணி வரை இறை 
யுடன் திளைத்தேன் ! என் உள்ளத்தில் , அருள் புகுந்த 
உணர்வு பெற்றேன் ! 


156 + 12 = 168 


321 ஒரு பஸ்ஸில் உள்ள டிரைவர் , கண்டக்டர் , ஒரு 
சாதாரண ஆளுக்குத் தெரிந்தவன் என்றால் சிறு தூர 
பயணம் வரை அவனுக்கு ஒரு பெருமிதம் . அதேபோல் 
போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காவலர் , ஏட்டு , தெரிந்தவர் 
என்றால் அவனுக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி . இப்படியே 
பெரிய அதிகாரிகளே , தனவந்தர்கள் , மந்திரிகள் என்றால் 
இன்னும் பெருமை ! ஆனந்தம் ! ஆங்காரம் ! 

222 ஒரு சாமான்யனுக்குக் கடவுள் நம்பிக்கையும் , 
அவன் தொடர்பையும் , அவன் இயல்பையும் அறிந்தவ 
னுக்கு ஏன் , மிக்க ஆர்வமும் , ஆனந்தமும் , இருமாப்பும் 
இருக்கக்கூடாது ? இருக்கணும் ! இருப்பது நியாயமே ! 
223 வயதானாலும் பதவி , மற்ற 

ஆசைகள் 
மனிதனை விடுவதில்லை . 

விடுவதில்லை . உடல் அனுபவிக்க முடியாத 
தள்ளாமையை அடைந்து விட்டதைப் 

பல உயிர்கள் 
உணர்வதில்லை . சில உயிர்கள் நினைக்கின்றன . அவை 
அமைதியாய் 

இருக்கின்றன . ஏழைகளின் கவலைகள் 
சற்றுக் குனறவானதே . பணக்காரர்களின கவலைகள் 
சற்றுக் கனமானதே , பாரமும் கூடுதலானதே . 

224 காலம் தான் கடவுள் ; காலம் செய்வது தான் , 
கடவுள் செய்வது . ஈ மான் குர் ஆன் நம்பிக்கை . அதுவே 
தாஎன் நன் நம்பிக்கை . நான் இடர்ப்படடேன் . என்னை 
அன்னை காப்பாள் ! 


225. நான் அற்ற நான் தான் = தான் 

தான் அற்ற தான் தான் = அது 
அது , இது அற்றது = எது 
எது , ஏது எல்லாம் அற்றதும் 
கற்றதும் அழிந்து விட 
உற்றதே வீடு , விடு . 


